Bulletin of the Tamil Department, No. 4 


GENERAL EDITOR 


RAO SAHIB S. VAIYAPURI PILLAI, B.A., B.L., 

Reader in Tamil. 


KAYATARAM 


கயாதரம் 


சென்னை ஸர்வகலாசாலை 
தமிழாராய்ச்சித் துறைத் தலைவர் 
ராவ் ஸாஹிப் S. வையாபுரிப்பிள்ளை, B.A., B.L. ,, 

பதிப்பித்தது 


சென்னை ஸர்வகலாசாலை 

சென்னை 
1939 


விலை ரூபா 1 / 


உள் 

ளுறை 


ஆங்கில முன்னுரை 


vii 


முன்னுரை 


ix 


நூல் 


1-85 


... 


87 


அனுபந்தங்கள் : 

I செய்யுள் முதற்குறிப் பகராதி 
II முதற் பத்துத் தொகுதிகளின் பொருளடக்கம் 
III பதினொராந் தொகுதியின் பலபொரு 

ளொருசொல் அகராதி 


91 


102 


FOREWORD 


KAYATARAM is one of the important metrical lexicons in Tamil. It 
comprises 566 stanzas divided into 11 sections, the first ten sections 
dealing with synonyms and the last one with homonyms. The verses 
are arranged in antāti- t - todai, a mnemonic device. In the treat 
ment of synonyms, the work closely follows Divākaram , the earliest 
of Tamil nighanţus. 

Its author, Kayātarar, was a Brahmin of the Käśyapa Götra 
and belonged to Tēvai or Rāmēswaram . He was a Śaivaite by 
religion and was well versed both in Sanskrit and Tamil literature. 
He composed a Kövai in praise of the Lord of Rāmēśwaram . This 
is all the information we gather from the prefatory verses and the 
final verses of the several sections of the work . 

A reference to this work occurs in the commentary of Māran 
alankāram at p . 22. This commentary was written by Kāri Ratnak 
kavirāyar of Ten - tiruppērai, who lived in the latter half of the 
16th century . We find in Kayātaram itself (St. 412 ) a reference 
to Yāpparunkalakkārikai, which may be ascribed to the beginning 
of the 11th century . ( Compare also Nighanțu Cūdāmaņi, xi, 
23 ) . Between the limits fixed by these two references we have 
to find a date for Kayātaram . From a consideration of the deve 
lopment of lexicographical method in Tamil, we may assign this 
work to the middle of the 15th century . This accords well with 
its mention just before Nighanțu Cūņāmani in the commentary of 
Māranalankāram . 

Andi - p -pulavar mentions this work in his Āciriyanighanțu . It 
is also mentioned in a stanza of Arumporuļviļakka Nighantu , 
written in Saka, 1685, i.e., 1763 A.D. The author is referred to as 
* Kayātarar of refined diction (Q & Q FTpeurssi ). 

The work is important in many ways. It throws considerable 
light on the text of Divākaram , which , as already noted , it closely 
follows. Though Divākaram is the earliest of the extant nighanţus 
and is frequently cited by commentators on the Tamil classics, it has 
not yet been critically treated and edited . For such treatment, 

the present work is sure to be of immense use . Moreover, it helps 
· us to correct the forms and the meanings of terms , which , 

through scribal errors, have fallen into hopeless corruption . To 
mention only one instance, we find pāriņmicaiyavan ( பாரின்மிசை 
1045T ) as one of the names of Buddha. This term is a puzzle. 


viii 


KAYATARAM 


The correct form , as given in Kayātaram ( St. 14) , is pāramitaiya 
van ( urrmsa167 ). Lastly , the work is a contemporary guide 
to the vocabulary of the 15th and 16th centuries. 

I have been able to obtain three manuscripts of this import 
ant work . Of these, only one is complete , containing all the 11 sec 
tions. It belongs to the manuscript- collection of the late Mr. T. T. 
Kanakasundaram Pillai and was kindly placed at my disposal by his 
son , Sri Rājēśwaran , B.A. The other two manuscripts contain only 
the first ten sections with lacunae, the biggest ( from St. 84 to 151) 
being common to both . One of the Mss . belongs to Dr. V. Swami 
natha Aiyar and the other to the Tamil Sangam Library , Madura . 
The colophon at the end of Dr. V. Swaminatha Aiyar s manuscript 
makes us suspect that the original from which it was copied consisted 
of only 10 sections. But the eleventh section on homonyms is doubt 
less a genuine part of Kayātaram . The author of Arumporu !-vilakka 
Nighanțu bears testimony to this (St. 6 ) . 

A short account of Kayātaram was first given , thirty - two years 
ago , by Sri Rao Sahib M. Raghava Aiyangar in Sen Tamil (Vol. V, 
21 ) . But the work has remained unpublished till now . 

I am happy to acknowledge my indebtedness to the kind friends 
who generously gave me loans of the manuscripts mentioned above. 
Vidwan N. K. Srinivāsan , B.A. , assisted me in revising the proofs 
for the press and Messrs . T. K. Rāmānuja Aiyangār and S. Nallasivan 
Pillai, both of Madura Tamil Sangam , compared the proof with the 
manuscript available at the Sangam . I am very grateful to these 
learned scholars for their assistance . 

The G. S. Press , well -known for the quality of their work , 
deserve thanks for the excellent format and the speedy publication 
of the work . 


University of Madras, 
Madras, 12th Sept., 1939. 


S. VAIYAPURI PILLAI. 


கூ 


முன்னுரை 
கயாகரம் என்ற பெயரால் இந்நூலைப்பற்றிப் பலரும் கேள்வியுற் 

றிருக்கக்கூடும் . ஸ்ரீ வேதகிரி முதலியார் தாம் வெளி 
நூற் பெயர் . 

யிட்ட இலக்கியக் களஞ்சியத்திலே ‘ கயாகர நிகண்டு 
என்ற நூலொன்றனைக் காட்டியிருக்கின்றனர் . செந்தமிழ்ப் பத்திரிகை 
5 - ம் தொகுதியில் ( பக் . 121 ) ‘ கயாகர நிகண்டு என்பதுபற்றி ஒரு 
குறிப்பு வெளிவந்துள்ளது . அரும்பொருள் விளக்க நிகண்டின் பாயி 
ரத்திலே ( செய் . 6 ) செஞ்சொற் கயாகர னிவராற் சொற்ற பாவியல் 
நூல் என ஆசிரியர் பெயர் வருகின்றது . 
ஆண்டிப் புலவர் இயற்றிய ஆசிரியநிகண்டுப் பதிப்பில் 
* முந்துள திவாகரம் பிங்கல நிகண்டு சீர் 

முந்து காங் கயனுரிச் சொல் 
முறைபெறு கயாகரம் பக 

பகரு மகராதியிவை 
முற்று மொன்றாய்த் திரட்டி 
என்று இந்நூற் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது . மாறனலங்கார வுரைப் 
பதிப்பிலும் (பாயி . 27 , உரை ) கயாகர நிகண்டு எனவே எடுத்துக் 
காட்டப்பட்டுள்ளது . 

ஆனால் செந்தமிழில் கயாகர நிகண்டு என்று தலைப்புக் காணப் 
பட்டபோதிலும் , அதன்கீழ் வந்துள்ள செய்யுட்களில் கெயாதரம் 
என்றே கொடுக்கப்பட்டுள்ளது . இந் எலின் ஏட்டுப் பிரதிகளில் 
* கயாதரம் , கயாகரம் என்ற இரண்டு வடிவங்களும் காணப்படு 
கின்றன . அரும்பொருள் விளக்க நிகண்டுப் பாயிரத்திலும் நூலாசிரியன் 
பெயர் வருமிடத்து கயாதரன் என்ற பாடபேதங் காணப்படுகின்றது . 

இவ்விரண்டு ரூபங்களில் எதனை நூற்பெயராகக் கொள்ளுதல் 
வேண்டும் ? செந்தமிழ்ப் பத்திராசிரியரவர்கள் ‘ கயாகரர் -- சொற்கிருப் 
பிடமானவர் ; கை- சொல் ; என வியுத்பத்தி காட்டியிருக்கிறார்கள் . 


. 


1 , தமிழ்ப் புலவர் சரித்திரம் ( அ . குமாரசாமிப் புலவர் ) பக்கம் 187 ; 
கயாகர நிகண்டு என்றதன் கீழ் 
பரிதி யாதித்தன் இமகரன் பதங்கன் பனிப்பகை விண்மணி யென்றூழ் 
அருணன் மார்த்தாண்டன் பாற்கரன் கதிரோ னாயிரங் கதிரினன் தபனன் 
இருள்வலி சண்டன் சூரியன் மித்திரன் எல்லியம் போருக நண்பன் 

தருமொளி வேந்தன் சூரனே சவிதா தரணிகண் சுடாவ னென்பார் 
என்ற செய்யுள் காட்டப்பட்டுள்ளது . இச்செய்யுள் சாதக சிந்தாமணி யில் 
கால நிகண்டு என்னும் பகுதியிற் காணப்படுகின்றது . 

2. முதலிரண்டு தொகுதிகளே 1861 - ல் பதிப்பிக்கப்பட்டுள்ளன . 


5 


. 


கயாதரம் 
இவ் வியுத்பத்தியும் பொருளும் வடமொழி யிலக்கணத்தின்படி கொள் 
ளத்தக்கன வல்லவென்று தெரிகின்றது . எனவே ‘ கயாதரம் என் 
பதனையே நூற்பெயராகக் கொள்ள வேண்டியதிருக்கிறது . தொல்காப் 
பியர் இயற்றியது தொல்காப்பியம் ஆதல்போல , கயாதரர் இயற்றிய நூல் 
கயாதரம் ஆகும் . ‘ கயாதரர் என்பது மஜாயா : என்ற வடமொழியின் 
திரிபாதல் வெளிப்படை , இங்ஙனம் ஒரு பெயர் வடமொழியிற் 
கேட்கப்படுகின்றது . இதனால் கயாதரம் என்பதே நூற்பெயரென்பது 
நன்கு வலியுறுகின்றது . 
கயாதரரைக் குறித்து நாம் அறியலாவன ஒரு சிலவே . இவர் 

தேவை என்னும் இராமேச்சுரத்தில் வாழ்ந்தவர் ; 
நூலாசிரியர் 

தம்மைத் தேவைக் கெயாதரன் என்றும் ( செய் . 
வரலாறு . 

2 , 3 ) , தேவைய திபன் என்றும் ( 147 ) , தேவை 
நன்னாடன் என்றும் ( 223 ) கூறிக்கொள்கின்றார் . அந்தணர் மரபில் 
உதித்தவர் ; தம்மை தொல்வேதியன் எனவும் ( 2 ) , ‘ மறையவர் 
வேந்தன் எனவும் ( 147 ) , மறைபயில் நாவினன் எனவும் ( 187 ) குறிக் 
கிறார் . இவர் காசிப கோத்திரத்தைச் சார்ந்தவர் ( 223 ) . சிவ பக்தர் ; ‘ இடப 
கேதனன் பற்று மறவாதவன் என்றும் ( 2 ) , வடக்குங்குமக் கொங்கை 
மங்கைதன் பங்கன் மலரடிக்கீழ்க் கிடக்கும் தனி நெஞ்சுடையோன் 
( 4 ) என்றும் இந்நூல் கூறும் . வடமொழியிலும் ( 147 ) , தென்மொழி 
யிலும் ( 187 , 223 ) வல்லவர் . தமிழில் ஓர் அந்தாதி இவர் பாடியுள்ளா 
ரெனத் தெரிகின்றது . 

மேவு மரும்பொரு ளந்தாதி கேட்டிந்த மேதினியோர் 

தாவும் வினைகெடச் சாற்றிய கோன் ( 402 ) 
என இவர் கூறப்படுகின்றார் . “ இராமேச்சுரக் கோவை என்ற ஒரு 
கோவைப் பிரபந்தமும் இவர் இயற்றியுள்ளார் . 

தமிழ்த் தேவை மன்னுங் 
கோவை யிராமீ சுரக்கோவை சொன்ன குருபரன் 
என்று இவரை இந்நூல் ( 402 ) கூறும் . நூலின் இறுதியில் 

‘ அரும்பொரு ளந்தாதி சூடிய சீதர னம்பிகையைத் 

தரும்பொருள் செய்த பரம்பரையான் (566 ) 
என்று வரும் செய்யுட் பகுதியினின்று கயாதரரின் பரம்பரையைக் 
குறித்து ஓர் அரிய செய்தி கூறப்படுவதாகத் தெரிகின்றது . திருமால் 

1. இவ்விஷயத்தை ஆராய்ந்து தெரிவித்தவர்கள் சென்னைப் பல்கலைக் கழ 
கத்து வடமொழித்துறையில் , ஷீனியர் லெக்சாராக இருக்கும் டாக்டர் டி . ஆர் . 
சிந்தாமணியவர்கள் . 

2. குந்தகுந்தாசாரியரது ப்ரவசன ஸாரம் , ஆங்கில மொழி பெயர்ப்பு , 
1935 முன்னுரை பக். xii . 


முன்னுரை 

xi 
தமது தங்கையைச் சிவபெருமான் மணம் புரிதற்குக் கொடுக்கும்படி 
இடைநின்று பேசி முடித்த பரம்பரையை இவர் சார்ந்தவர் என்பதே அச் 
செய்தி . இச்செய்யுளின் S - 9 சீர்கள் பராபரை யாநந என்று ஏட்டுப் 
பிரதியிற் காணப்படுகின்றன . பரம்பரையான் ( றின ] என்பது 
உண்மைப் பாடமாக இருத்தல் கூடுமெனத் தோன்றுகிறது . 
இந்நூலின் காலத்தைத் திட்டமாக வரையறுத்தற்குரிய சான்று 
கள் இல்லை . 

அரும்பொருள் விளக்க நிகண்டு சாலி 
நூல் தோன்றிய 

வாகனசகம் 1685 - ல் ( அதாவது கி . பி . 1763 ) இயற் 
காலம் . 

றப்பட்டது . அந் நிகண்டிலே கயாதரரையும் அவரு 
டைய நிகண்டையும் பற்றிக் கூறப்படுகின்றது . எனவே கி . பி . 1763 - ல் 
கயாதரநிகண்டு மிகப் பிரசித்தமாய் வழங்கிவந்தமை தெளிவாம் . இக்கயா 
தாம் இன்னும் மிகப் பழமையான தென்பது வேறொரு நூலால் விளங்கு 
கின்றது . மாறனலங்கார வுரையில் இலக்கண நூல்களை அகவலின் 
வெள்ளையின் அறைக வென்று முந்து நூல் விதித்தமையுளவாகவும் , விதி 
யாது நீக்கிய கட்டளைக் கலித்துறை , ஆசிரிய விருத்தம் என்னும் பாவி 
னத்தாற் பின்பு இலக்கண நூல் செய்தோர் இலக்கணங்களைக் கூறியதும் 
கற்றோரா லெடுக்கப்பட்டு உலகின்கண் வழங்குத லுக்கு உதாரணமாக 
யாப்பருங்கலக் காரிகை, கயாதரம் , நிகண்டு சூளாமணி யென்ற நூல்கள் 
தரப்பட்டுள்ளன . மாறனலங்கார நூலின் ஆசிரியர் திருக்குருகைப் 
பெருமாள் கவிராயர் என்பவர் . இவர் தாமியற்றிய திருக்குருகா 
மான்மியத்தைக் கொல்லம் 723 - ல் அரங்கேற்றினரென்பது 
அறந் திகழாண் டவையெழுநூற் றிருபான் மூன்றில் 

அணிகிளர் கார்த் திகைமாத மெட்டில் வாழ்வு 
சிறந் திடுதிங் களினாளுத் தரத்தி லேகா 

தெசியின் மக ரமுகூர்த்தக் திருந்த முற்றத் 
துறந்தவ ரெண் மகிழ்மாறர் திருமுன் னாதிச் 

சுருதியுடன் மிருதியுஞ் சொற் றமிழின் வாய்மை 
பிறந்த பெருங் காப்பியமும் தெரிந்தோர் கேட்கும் 

பெற்றியுட னரங்கேற்றப் பெற்ற தன்றே 
- என்று வருஞ் செய்யுளால் அறியக் கிடக்கின்றது . மாறனலங்காரத் 
திற்கு உரையிட்ட " காரிரத்த கவிராயர் இத்திருக்குருகைப் பெருமாள் 
கவிராயருடைய சிஷ்யராவர் . இவ்வுரையில் திருக்குருகாமான்மியத்தி 
னின்றும் செய்யுட்கள் உதாரணமாக எடுத்துக் காட்டப்படுகின்றன . 
எனவே இவ்வுரை சுமார் கொல்லம் 750 - ல் ( அதாவது கி . பி . 1575 ) 
தோன்றியிருக்கலாம் . காரிரத்னகவிராயர் தென்றிருப்பேரை - சுவாமி 


1. பாயிரம் , 27 உரை . 
2. மாறனலங்கார வரலாறு பக் . 28 , 


xii 


கயாதரம் 


மகர நெடுங்குழைக்காதர் திருப்பணிமாலையை யியற்றியவரும் மதுரைத் 
திருமலை நாயக்கர் (கி . பி . 1623-1629 ) காவை வடம் 

டமலையப்ப பிள்ளையன் 
முதலானோரது காலத்தவருமாகிய திருமேனிக் கவிராயரின் தந்தையா 
ராவர் . 


கல்விக் கடலைக் கரைகண்ட ரத்னகவி 
செல்வக் குமாரன் திருமேனி - நல்ல 
திருப்பணி மாலையிந்தத் தேசமெல்லாம் வாழ்த்த 

விருப்பமுடன் செய்தான் விரைந்து 
என்பது திருப்பணிமாலைச் செய்யுள் . 

மேற்கூறியவற்றினின்று கயாதரம் சுமாராக கி . பி . 1575 - ல் கல்வி 
யாளர்கள் அங்கீகரித்து எடுத்தாண்ட நிகண்டென்பது விளங்கும் . 
இதற்கு எவ்வளவு காலத்துக்குமுன் இந்நூல் தோன்றியதென்பது விளங்க 
வில்லை . ஆனால் ‘ காரிகை யேரு மொரு நூலும் பெண்ணுங் கலித்துறை 
யும் ( 412) என்று இந்நூலில் வந்துள்ளது . ஒரு நூல் என்றது யாப்பருங் 
கலக் காரிகையை . எனவே காரிகை தோன்றிய 11 - ம் நூற்றாண்டுக்குப் 
பிற்பட்டு இந்நூல் தோன்றியதாதல் வேண்டும் . காரிகையென்னும் நூல் 
நீண்ட காலமாக வழக்கிலிருந்த பிற்பாடுதான் , அதன்கண் பயின்றுவரும் 
கலித்துறைக்குக் காரிகையென்னும் பெயர் வந்திருத்தல் கூடும் . 14 - ம் நூற் 
றாண்டின் பிற்பகுதியில் அல்லது 15 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இப் 
புது வழக்கு ஏற்பட்டதெனக் கொள்ளலாம் . இவ்வழக்கு நூலில் எடுத் 
தாளப்படுதற்கு இது தோன்றி ஐம்பது வருஷ காலமேனும் ஆகியிருக்க 
வேண்டுமெனக் கொள்ளுதல் தகும் . ஆதலால் உத்தேசம் கி.பி. 1450 - ல் 
கயாதரம் இயற்றப்பட்டிருக்கலாமென வரையறுத்தல் தக்கதெனத் 
தோன்றுகிறது . இக்காலத்திற்கும் கற்றோர்கள் இந்நூலை எடுத்து 
வழங்கிய காலமெனக் குறித்த கி . பி . 1575 - க்கும் 125 வருஷங்கள் 
இடைப்பட்டிருத்தல் பொருத்தமாதலுங் காணலாம் . மாறனலங்கார 
வுரையில் நிகண்டு சூளாமணிக்கு முன்பாகக் கயாதரத்தை அமைத்துக் 
கூறுவதும் இங்கே அறுதியிட்ட காலத்தோடு பொருந்துகின்றது . 
நிகண்டு சூளாமணி யென்பது வீரை மண்டல புருடரால் கிருஷ்ணதேவ 
ராயர் காலத்தில் ( 1509-1529) இயற்றப்பட்ட ஒரு நூலென்பது நன்கு 
அறியப்பட்டதே . 


1. யான் பதிப்பித்த அரும் பொருள் விளக்க நிகண்டின் முன்னுரையிலும் , 
யான் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழகராதியின் சரித்திரம் ( History of Tamil 
Lexicography) என்ற வியாசத்திலும் கயாதரத்தின் கால முதலியனபற்றிச் 
சில வேறுபாடுகள் காணப்படும் . பிற்பட நிகழ்ந்த ஆராய்ச்சியின் பயனாய் மேலை 
முடிபு கொள்ளப்பட்டது , 


கயா 


இவ் 


முன்னுரை 

xiii 
பாதரத்தைப் பதிப்பிடுதற்குக் கிடைத்த பிரதிகள் நான்கு . இவற் 

றுள் மூன்று ஓலைப்பிரதிகள் ; ஒன்று கடிதப்பிரதி . 
நூலின் பிரதி 

ஒலைப்பிரதிகளுள் ஒன்றும் , கடிதப்பிரதியும் மகா 
கள் . 

மகோபாத்தியாய டாக்டர் உ . வே . சாமிநாதையரவர் 
கள் உதவியன . கடிதப்பிரதி ஐயாவர்களுடைய ஒலைப்பிரதியைப் பார்த் 
தெழுதியதே . மற்றை இரண்டு ஓலைப்பிரதிகளில் ஒன்று . மதுரைத் 
தமிழ்ச் சங்கத்திற் குரியது ; பிறிதொன்று காலஞ்சென்ற திரு . த. 
கனகசுந்தரம் பிள்ளையவர்களுக்குரியது . சங்கத்துப் பிரதியும் , ஐயரவர் 
களுடைய ஒலைப்பிரதியும் ஆழ்வார் திருநகரிப் பிரதிகளே . இரண்டும் 
தம்முட் பெரிதும் ஒத்திருக்கின்றன ; ஒன்றில் ஓரிடத்தில் எழுதாது 
விடப்பட்டுள தாயின் , பிறிதொன்றிலும் அவ்வாறேயுள்ளது . 
விரண்டு பிரதிகளிலும் முதற்பத்துத் தொகுதிகளே யுள்ளன . சங்கத் 
துப் பிரதியில் கெயாதர நிகண்டு தொகுதி ய : மூன்றாவ தெழுத 
வேண்டியது ; 2 தெய்வநாயகப் பெட்டியில் இருப்பு . திருநகரி - கள்ள 
பிரான் கவிராயர் ஏடு என்ற குறிப்புக் காணப்படுகிறது . ஐயரவர்கள் 
பிரதி கொல்லம் 961 - ல் ( கி . பி . 1786 ) எழுதப்பட்டது . கனகசுந்தரம் 
பிள்ளையவர்கள் பிரதியில் 11 தொகுதிகள் உள்ளன . அஃது எழுதப் 
பெற்ற காலம் இடம் முதலியனவற்றை யுணர்த்துங் குறிப்பு யாதும் 
அதன்கண் காணப்பெறவில்லை . 
இப்பிரதிகளால் ஓர் ஐயம் ஏற்பட இடமுண்டு. கயாதரம் பத்துத் 

தொகுதிகளை யுடையதா ? அல்லது பதினொரு 
நூலிலுள்ள 
தொகுதிகள் . 

தொகுதிகளையும் உடையதா ? பத்துத் தொகுதி 

களும் அமைந்துள்ள அந்தாதித் தொடையைப் பின் 
பற்றியே பதினோராவது தொகுதியும் அமைந்துள்ளது . பிறதொகுதி 
களிற் போல , இத்தொகுதியினிடையேயும் கெயாதரத்துள் ( செய் . 464) 
என வந்துள்ளது . அன்றியும் இத்தொகுதியின் இறுதிச் செய்யுள் 

அரும் பொருளந்தாதி சூடிய சீதர னம்பிகையைத் 
தரும்பொருள் செய்த பரம்பரையான் ( றின) தண்டமிழோர் 
விரும்பிய கோவை யுரிச்சொற் பனுவல் விரித்துரைத்தான் 

பெரும்பொருள் கண்ட கெயாதரன் றேவைப் பெருந்தகையே 
என்பது . இச்செய்யுளால் இத்தொகுதி கயாதரர் இயற்றியதே என் 
பது முடிவாக விளங்குகின்றது . அரும்பொருள் விளக்க நிகண்டு இயற் 
றிய அருமருந்தைய தேசிகரும் , 


4 


1. இப்பிரதி ஸ்ரீ ரா . ராகவையங்காரவர்கள் சங்கத்திற்கு உதவியதெனத் 
தெரிகின்றது . 

2. ஏடுகள் வைத்துப் போற்றும் பெட்டிகளுக்குப் பெயரிடுதல் மரபாயிருந்த 
தென்பது இதனால் விளங்குகின்றது . 


xiv 


கயாதரம் 


32 


“ ரேவண சித்தன் செஞ்சொற் கயாதர னிவராற் சொற்ற 
பாவியல் நூற்கூ றோர்சொற் பல்பொருட் டொகையெலாஞ் சேர்த்து 
எனக் கூறுகின்றார் . கயாதரர் சொற்றதாக இவர் குறிப்பிடும் ஓர் சொற் 
பல்பொருட்டொகை கயாதரத்திலுள்ள பதினொராம் தொகுதியென்பது 
வெளிப்படை . 


இக் கயாதர நிகண்டு அகராதியின் வரலாற்றில் ஒரு முக்கிய 

மான நிலையைக் குறிப்பிக்கின்றது . திவாகரமும் , பிங் 
நூலின் சிறப் 

கலந்தையும் நூற்பாவினால் இயன்றன . ஒரு சூத்திரத் 
பியல்புகள் . 

திற்கும் அடுத்து வருஞ் சூத்திரத்திற்கும் பொருள் 
பற்றிய தொடர்பன்றி வேறு வகையான தொடர்பு யாதும் இல்லை. ஒரு - 
சூத்திரத்தின்கண்ணேயும் ஓர் அடிக்கும் அதனை அடுத்துவரும் அடிக்கும் 
உள்ள தொடர்பும் இவ்வாறே . இதனால் சூத்திரங்களை முறையே ஞாப 
கத்தில் வைத்தல் அருமுயற்சியாலன்றிக் கூடாதாம் . எளிதிலே ஞாப 
கத்தில் வைக்கும்படி சொற்பற்றிய ஓர் தொடர்பிருக்குமாயின் , அது 
மிகுதியும் சௌகரியமாயிருக்குமென்பது கூறவேண்டா. இவ்வகையான 
தொடர்பினை அமைத்த நூல்களுள் கயாதரம் மிக முந்தியதாகும் . 

கயாதரத்தின் அமைப்பில் முதலாவது நோக்கத்தக்கது அது 
கட்டளைக் கலித்துறையால் இயன்றுள்ளமை . இவ்வகைப் பாவினம் 
தமிழுலகில் முற்காலத்தில் பெருவழக்காக இருந்தது . யாப்பருங் கலக் 
காரிகை முதலிய நூல்களும் , எண்ணிறந்த கோவைகளும் இதற்குச் 
சான்று பகர்வன . இனிய ஓசையும் எண்ணினால் வரையறைப்பட்ட 
எழுத்தமைதியும் , எதுகை மோனை முதலியவற்றின் நயமும் இவ்வகைச் 
செய்யுட்களைக் கற்போர்க்குப் பெருவிருந்தாய் அமைத்தன . இந்தயங்களை 
யெல்லாம் உட்கொண்டு , ஞாபகத்தில் வைத்தற்குத் தக்கதொரு செய்யு 
ளினமெனக் கருதி , கட்டளைக் கலித்துறையால் மகடூஉ முன்னிலையாகக் 
கயாதரர் தமது நிகண்டு நூலினை இயற்றினார் . 

கற்பவர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுதலையே பிரதானமாகக் 
கருதி வேறோர் உபாயத்தையும் இந்நூலாசிரியர் கையாண்டனர் . இவ் 
வுபாயமாவது நூல் முழுவதையும் அந்தாதித் தொடையாக அமைத் 
தமையே . தனித்தனியே செய்யுளை ஞாபகம் வைத்தலுக்கு மேலாக , 
ஏதேனும் ஒரு பொருள்பற்றிய பல செய்யுட்களையும் , ஓர் இயல் முழுது 
முள்ள செய்யுட்களையும் , வேண்டுமாயின் , நூல் முழுவதுமுள்ள 
செய்யுட்களையும் ஒன்றன்பின்னொன்றாக நினைப்பூட்டுதற்கு அந்தாதித் 
தொடை மிகச் சிறந்தது . நிகண்டுச் சொற்களை ஞாபகத்தில் நிறுத்து 
தற்குப் பொருளியைபினைக் கொள்ளாது சொல்லியைபினைச் சங்கிலித் 
தொடர்போன்று அமைத்துக் கொண்டது அகராதி வரலாற்றில் ஒரு முக் 
கியமான மேல்நிலையென்பது எளிதின் உணாலாம் . 


வடிவங்கள் 


முன்னுரை 

XV 
இச்சிறப்பு ஒருபாலிருக்க, அரியவான பெயர்கள் ஒருசிலவற்றின் 
உண்மை 

இன்னவெனக் 

கயாதரம் 
நூலினால் விளை 

உணர்த்துகின்றது . திவாகரத்தில் புத்தனுக்குரிய 
யும் பயன் . 

பெயர்களுள் பாரின்மிசையோன் என்பதொன்றும் 
அச்சுப் புத்தகத்தில் காணப்படுகின்றது . புத்தனுக்கு இப்பெயர் வழங்கு 
தற்கு யாதொரு காரணமும் தோன்றவில்லை . பிரதி செய்தோரால் 
நேர்ந்த பிழை நெடுங்காலமாக உண்மை வடிவத்தை மறைத்து அச்சிற் 
புகுந்திருத்தல் வேண்டும் . கயாதர்த்தில் ( செய் . 14 ) இப்பெயர் ‘ பார 
மிதையவன் என்று காணப்படுகின்றது . இது புத்தனுக்குரிய பெய 
ரென்பது கற்றோரெல்லாரும் அறிவர். 

இங்ஙனம் ஒரு சில பெயர்களின் உண்மை வடிவத்தைத் துலக்குவ 
தோடு , ஒரு சில பெயர்கட்குப் பொருள் வரையறை செய்தற் கண்ணும் 
கயாதரம் பயன்படுகின்றது. பைம்மையுங் கௌந்தியும் அருந்தவப் 
பெண் பெயர் என்பது திவாகரம் அச்சுப் பிரதியிற் கண்ட பாடம் . 
கவுந்தி எனச் சிலப்பதிகாரத்திற் பல விடங்களிலும் வருகின்றமை 
ஞாபகத்திற்கு வரலாம் . ஆண்டெல்லாம் அச்சொல் அருக சமயத்து 
மாதவத் தாட்டியின் பெயராக வருகின்றது . எனவே திவாகர அச்சுப் 
பிரதியில் யாதோரடையுமின்றித் தனிப்பட " அருந்தவப் பெண் 
பெயர் எனக் காணுவது பிழையாதல் வேண்டும் . கயாதரத்திலே 
* கவுந்தியும் பம்மையு மாருகதத் தவப் பெண் (செய் . 118 ) எனக் 
காணப்படுகின்றது . இது பிழையை நீக்கி , இரண்டு சொற்களின் 
பொருளையும் வரையறை செய்து உணர்த்துகிறது . 

இங்ஙனம் உதவுதலோடு வேறொரு வகையாகவும் கயாதரம் பயன் 
படக்கூடியதாயுள்ளது . நிகண்டுகளனைத்தினும் காலத்தால் முந்தியது 
திவாகரமாகும் . இந்நூல் இன்றுகாறும் திருத்தமாகப் பதிப்பிக்கப் 
பெறவில்லை . பிரதி செய்தோரால் நேர்ந்த பிழைகள் ஒருபுறமிருக்க, 
பல சூத்திரங்கள் பிற்காலத்தாசிரியர்களாற் சேர்க்கப்பட்டும் , சூத்திர 
வைப்பு முறை மாற்றப்பட்டும் இருத்தலின் திவாகரத்தின் மூல வடிவம் 
இன்னதென்றுணர்வது அரிதினுமரி தாய் முடிந்தது . இந்நூலை முதன் 
முதற் பதிப்பித்த ( 1835 கி . பி . ) வித்வான் தாண்டவராய முதலியாரவர் 
களும் தாமே பல சூத்திரங்களைப் புதியனவாக இயற்றிச் சேர்த்து அச்சிடு 
வித்தார்கள் . இவ்வாறு புதுக்கிய திவாகரமே இப்போது வழங்குவது. 
ஆகவே ஆராய்ச்சியாளர்க்குச் சிறிதேனும் பயன்படக்கூடிய நிலைமையில் 


1. இப்பதிப்பின் தலைப்பக்கம் வருமாறு : ‘ புத்தகங்கடோறு மொன்றற் 
கொன் றொவ்வாது வழூஉக்களாற் பொதிவுற்றுக் கிடந்தமையா லவ்வழூஉக்களைப் 
பல புத்தகங்களைக்கொண்டு களைந்தும் , வேண்டுமிடத்துப் புதுச் சூத்திரங்கள் 
செய்து உடுக்குறியிட்டுச் சேர்த்தும் , பெயர் பிரித்தும் ... அச்சிற் பதிப்பிக்கப் 
பட்டது . 


Xvi 


கயாதரம் 


. 


இந்நூல் இல்லை . எட்டுப் பிரதிகளிற் பலவாறாகப் பாடங்கள் மாறுபட் 
டுள்ளன . ஆனால் திவாகரத்தைப் பின்பற்றியே பெரும்பாலும் கயாதாஞ் 
செல்கின்றது . பொங்கிய முன்னூற் பொருள் தெரிந்து ... கெயாதரன் 
செய்தமைத்தான் ( செய் . 285 ) என்பதில் முன்னூல் என்று குறித்தது 
திவாகரத்தையே யாதல்வேண்டும் . உதாரணத்தாலும் இவ்வுண்மை 
தெளியலாம் . 

நல்லிசை யம்பர்ச் செல்வச் சேந்தனில் 
வல்லிற் கல்வியிற் படையிற் கொடையில் 

வெல்லும் ரணிவாகை வெற்றிப் பூவே 9 
என்பது திவாகரம் . 

படையிற் கொடையினற் சூதில் வென்றோர் 
யாண்டும் புனைவது வாகையம் போதென் றியம்பினரே 
என்பது கயாதரம் ( செய் . 220 ) . இங்ஙனம் சூத்திரத்தின் பொருளை 
விடாதுரைத்துச் செல்வதோடு தொகுதிதோறும் சூத்திரப் பொருளின் 
வைப்பு முறையையும் பெரும்பாலும் பின்பற்றிச் செல்கின்றது . 
எனவே ஓரிடத்தில் சில சூத்திரங்களுக்குரிய பொருள்கள் கயாதரத்திற் 
காணப்பெறவில்லை யெனின் , இச் சூத்திரங்கள் திவாகரத்தில் இடைச் 
செருகலெனக் கொள்ளுவது தகுதியாய் முடிகின்றது . இதற்கேற்ப , 
திவாகரத்தின் பழம் பிரதிகளில் இச்சூத்திரங்கள் காணப்பெறமாட்டா 
இப்பழம் பிரதிகளில் அச்சுப்பிரதியிற் காணப்பெறாத சூத்திரமொன்று 
இருக்குமாயின் , அச்சூத்திரப் பொருள் கயாதரத்துக் காணப்படுதல் ஒரு 
தலை . இரண்டு நூல்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருத்தலினாலே , 
பாடநிச்சயஞ் செய்து திவாகரத்தைத் திருத்தமுறப் பதிப்பித்தற்குக் 
கயாதரம் பெரிதும் பயன்படுவதாம் . திவாகரம் எட்டாவது நூற்றாண்டில் 
இயற்றப்பெற்றதொரு நூலாதலின் , அக்காலத்துத் தமிழ் நூல்களில் 
வழங்கிய சொற்களை ஆராய்தற்கும் , தமிழ் மக்களுடைய அறிவின் 
அளவினை ஆராய்தற்கும் அந்நூல் ஒரு சிறந்த கருவியாகும் . 
இனி, கயாதரத்திற் காணும் சில விசேடங்களைக் குறித்துச் சொல்ல 

வேண்டுவனவுள . சகரத்தையடுத்து வல்லினம் வரும் 
நூலிற் காணும் 
சில மரபுகள் . 

வட சொற்களை யெடுத்தாளும் பொழுது , வல்லினத் 

திற் கியைய றகரங்கொடுத்தே ஆசிரியர் யாண்டும் 
ஆளுகின்றனர் . உதாரணமாக : இரணிய கெற்பன் ( 13 ) , கந்தற்பன் (21 ) , 
காற்பாசம் ( 195 , 276 ) , சற்கரை ( 517 , 548 ) , சுவற்கம் ( 32 , 417 , 420 , 
437 , 443 ), சொற்கம் ( 136 ) , துற்கம் ( 54 , 77 ) , துற்கை ( 27 , 455 ) , மற் 
கடம் ( 161 ), மாற்கணம் ( 246 ) , மாற்கம் (68 , 533 ) , மாற்சாரம் ( 160) 

1. திவாகரத்தில் ஐந்தாவதாகக் காணப்படும் இடப்பெயர்த் தொகுதி கயா 
தரத்தில் இரண்டாவதாக உள்ளது ; காரணம் புலப்படவில்லை . 

2. இச்சூத்திரம் அச்சுப் பிரதியில் காணப்படவில்லை. 


முன்னுரை 

xvii 
என்பன காண்க . இவ்வாறெழுதுதல் முற்காலத்து மரபு என்றே நாம் 
கொள்ளுதல் வேண்டும் . இச்சொற்களை இக்காலத்து முறைக்கேற்பத் 
திருத்தி அச்சிடுதல் தக்கதன்றாம் . இவ்வெழுத்தமைப்பு முறையை வட 
மொழியில் ரகரம் வருதற்கு இயைபில்லாத ஒரு சில்லிடங்களிலும் கயா 
தரர் பின்பற்றுகின்றனர் . உதாரணமாக பற்மம் ( 217 , 225 ) , சொற்பனம் 
( 347 ) என்பனவற்றைக் காண்க . 

ஒரு சில தமிழ்ச் சொற்கள் தமக்குரிய நேரிய வடிவத்திலன்றிச் 
சிறிது ரூபம் பிறழ்ந்து காணப்படுகின்றன . உதாரணம் ஈன்றணுமை 
( 334 ) , சிலாகை (225 ) , துடை ( 134 ) , நாகரீகம் (316 ), பவுறி (531 ), 
மகிட்சி ( 561 ) , மகுணன் ( 124 ) என்பன . இவற்றையும் ஒருசார் 
வழக்குப் பற்றியனவென்றே கொள்ளுதல் வேண்டும் . ஒரு சொல் 
லால் இதனை விளக்குகின்றேன் . மகிழ்நன் என்ற சொல் மகிணன் 
(இறையனார் களவியல் 1 , பக் . 18 ) என்றும் , மவுணன் (சிலப்பதிகாரம் 
6 , 37 உரை , மேற்கோள் ) என்றும் வந்துள்ளது . இவ்விரண்டு வடிவங் 
களையும் நோக்கும்பொழுது ‘ மகுணன் என்பதும் வழக்கிற் புகுந்திருத் 
தல் கூடுமெனவே தோன்றுகிறது . அணுமை என்பது பிரதிகளிற் 
காணப்படுகின்றமையை ஸ்ரீ டாக்டர் சாமிநாதையரவர்களும் குறித் 
திருக்கிறார்கள் ( ஐங்குறுநூறு , முகவுரை , பக் . 6) . ஆதலால் மேலே 
குறித்த சொற்களையெல்லாம் பிரதிகளிற் காணப்பட்டவாறே தந் 
துள்ளேன் . 

ஒரு சில வடசொற்களின் ரூபங்களை நிகண்டாசிரியர்கள் சிலர் திரிய 
வுணர்ந்து , அவற்றைத் தம் திரிபுணர்ச்சிக்குத் தகமாற்றி வழங்கியுள்ளார் 
கள் . இங்ஙனம் மாற்றிய வடிவங்களைக் கயாதரர் எடுத்தாண்டுள்ளார் . உத 
ரணமாக , தாசோகம் , ஆர்கூடம் என்பன காண்க . தாசோகம் என்பது 
தாஸேரக என்பதன் திரிபு ; ஆர்கூடம் என்பது ஆரகூட என்பதன் 
திரிபு . இச்சொற்கள் அரும்பொருள் விளக்க நிகண்டு முதலியவற்றிலும் 
காணப்படுகின்றன . பரிசாரம் என்று மற்றை நிகண்டுகளில் வழங்கிய 
சொல்லைக் கயாதரர் பரிசார் ( 143 ) என்று படித்து வழங்குகின்றனர் . 

* குலீனன் ( 113 ) என்ற சொல்லை ‘ குல ஈனன் என்று பிரித்துக் 
கொண்டு அதன் பொருளைப் பிறழவுணர்ந்து குலீனன் குலமில்லவன் 
என்று கயாதரர் செய்யுளியற்றியமை வியப்பினை விளைக்கின்றது . 
இந்த இடத்தில் பிரதிசெய்தோராற் பிழை நேர்ந்திருக்க வேண்டு 
மென்றே தோன்றுகிறது . இங்கனமே ‘ இராமேச்சுரக்கோவை என 
வரற்பாலது இராமீசுரக் கோவை (402 ) எனப் பிரதியிற் காணப்படு 
வதும் எழுதுவோரால் நேர்ந்த பிழையாதல் வேண்டும் . 


1 . வடசொற்களில் உள்ள ரகாத்தைத் தமிழில் வல்லின றகரமாக வ 

வழங்கு 
வது பசுந் தமிழென்பர் ( தக்கயாகப் . 35 உரை ) . 


xviii 


கயாதரம் 


கடைசியாக , இக்காலத்துப் பொருள் விளங்காத சில அடை 
மொழிகளைக் கயாதரர் வழங்குகின்றனர். குலித்த ( 207 ), திவரும் ( 444 ), 
துயிரில் ( 517 ) முதலியன உதாரணங்களாம் . 
மேல் விவரித்தவாறு பல திறத்தானும் போற்றுதற்குரிய இக்கயாதர 

நிகண்டு தமிழ் நாட்டில் இப்பொழுது கிடைப்பதரி 
பதிப்பில் மேற் 
கொண்ட நிய தாகிவிட்டது . இதனைப் பரிசோதித்தற்குக் கிடைத்த 

ஓலைப் பிரதிகள் மூன்றேயெனக் கூறினேன் . இப் 
மங்கள் . 

பிரதிகளாற் கிடைத்த பாட பேதங்களை அடிக் குறிப் 
பாகக் காட்டியிருக்கிறேன் . அடிக் குறிப்பிற் காணும் தடித்த எண்கள் 
நூலின் செய்யுளெண்களாம் ; மற்றையெண்கள் செய்யுளின் சீர்க்குரிய 
எண்களாம் . பிரதிகளிற் காணுதலின்றி என்னால் ஊகிக்கப்பட்டன இரு 
தலைப்பகரத்துள் [ ] கொடுக்கப்பட்டுள்ளன . 

பதினொராந் தொகுதி ஒரு பிரதியில் மாத்திரம் இருந்தமையாலும் , 
பலவிடங்களில் எழுத்துக்களும் தொடர்களும் பிறழ்ந்தும் மறைந்தும் 
போயினமையாலும் , இத் தொகுதியைச் செப்பம் செய்தலில் மிக்க 
சிரமம் ஏற்பட்டது . உதாரணமாக , 
துயிரி லமவலி சொறமயின கங்க நற்று செனனல கொம்பு ( செய் . 517 ) 
என்ற அடியின் உண்மை வடிவங் கண்டுபிடிப்பது எத்தனை அருமைப் 
பாடென்பது கண்டுபிடிக்க முயன்று தெரிந்து கொள்ளலாம் . செய்யுட் 
கள் பெரும்பாலனவற்றிலும் இத்தனை பிறழ்ச்சி இருக்குமாயின் , இதனால் 
நேர்ந்த அல்லற்பாடு சொல்லுந்தரத்ததாகுமோ ? பெரிதும் முயன்றும் 
மூன்று செய்யுட்களைத் (468 , 477 , 496 ) திருத்தியமைக்க இயலவில்லை. 
நான்கு செய்யுட்கள் (479 , 494 , 503 , 519 ) அடி நிரம்பாமலுள்ளன ; 
இவைபற்றி யான் செய்தற்குரியது யாதுமில்லை . 

இப் பதினொராந் தொகுதியைப் பதிப்பித்தலிற் சில நியமங்களை 
மேற்கொண்டேன் . பலபொரு ளொரு சொல் தடித்தவெழுத்திற் காட் 
டப்பட்டுள்ளது . அச்சொல்லின் பொருள்கள் முடியுமிடத்தில் அரைப் 
புள்ளி (;) இடப்பட்டுள்ளது . அச்சொல் தெளிவாக விளங்கும்படி சந்தி 
பிரித்துத் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது . 

உதாரணமாக , 

குருகு இள மைகை வளையுலை மூக்குக் குருக்கத்திபுள் ; ( 419 ) 
என்ற அடியில் குருகிளமை என்று சந்தி புணர்த்தாது பிரித்திருத்தலும் 
‘ குருகு என்பது தடித்த எழுத்தில் அச்சிட்டிருத்தலும் , இறுதியில் 
அரைப் புள்ளி கொடுத்திருத்தலும் காணலாம் . 

கடின சந்திகளும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன . உதாரணம் நால்தல் 
(398 ) முதலியன . 

இந்நியமங்களை ஏனைத் தொகுதிகளிலும் கையாண்டிருப்பின் நலமே 
யாகும் . ஆனால் இரண்டாவது அனுபந்தத்தில் இத்தொகுதிகளிலுள்ள 
ஒவ்வொரு செய்யுளிலும் அடங்கியிருக்கும் பொருள்களை விடாது காட்டி 
யிருத்தலினாலே , இங்கியமங்கள் அத்துணை ஆவசியகமில்லையெனக் 
கருதப்பட்டது . மூன்றாவது அனுபந்தத்தில் பல்பொரு ளொரு சொல் 
லின் அகராதி தரப்பட்டிருக்கிறது . 


உ 


கயாதரம் 


பாயிரம் 


1. ஆரண நான்கும் பரவமும் மூர்த்திகளாகிநின்ற 
காரணன் பாகங் கலந்துல கீன்றருள் கன்னி பெற்ற 
பூரணன் பாரதப் போர்வட மேருப் பொருப்பில்வைத்த 

வாரணன் வாரணப் போரில் வென் றோனென் வழித்துணையே . 
2. பேதையர் பித்த ரறியாத பாலர்சொற் பேதங்கொள்ளார் 
ஓதினுங் குற்றந் தெரியார் பெரியவ ரோங்கிடப 
கேதனன் பற்று மறவாத தேவைக் கெயாதரன்றொல் 

வேதியன் சொற்ற வுரிச்சொற் பனுவலு மேம்படுமே . 
3. வளர்ந்த முதனூல் வழி நூல் வழிச்சென்று மற்றவையும் 

அளந்து சிறியோ ரறியும் படிபெரி யோ ரருளால் 
தளர்ந்தன நீக்கி யுரித்தாய சொல்லைத் தமிழ்ப்படுத்தான் 
கிளர்ந்த பெரும்புகழ்ச் சோமீசன் தேவைக் கெயாதரனே . 

டக்குங் குமக்கொங்கை மங்கைதன் பங்கன் மலரடிக்கீழ்க் 
கிடக்குந் தனிநெஞ் சுடையோ னுரிச்சொற் கிளர்பனுவல் 
குடக்குங் குணக்கும் வடக்குந்தென் பாலுங் குவலயத்து 
நடக்கும் படியாக் கெயாதர மென்றுபேர் நாட்டினனே . 


4. வட 


தேன நாமகிழ்த் தொடையலு மௌலியுந் திருக்கிளர் குழைக்காதுங் 
கான றாமலர்த் திருமுகச் சோதியுங் கயிரவத் துவர்வாயும் 
மோன மாகிய வடிவமு மார்பமு முத்திரைத் திருக்கையும் 
ஞான தேசிகன் சரண தா மரையுமென் னயனம்விட் டகலாவே . 


பொத்தகம் படிக மாலை குண்டிகை பொருள் சேர் ஞான 
வித்தகந் தரித்த செங்கை விமலையை யமலை தன்னை 
மொய்த்தகொக் தளக பார முகிழ்முலைத் தவள மேனி 
மைத்தகு கருங்கட் செவ்வா யணங்கினை வணங்கல் செய்வாம் . 

இவை ஏற்குப் புறம்பாக ஒரு பிரதியில் தாப்பட்டுள்ளன . 

1. 3 பெருகமும் ; 15 பொருப்பில் வைத்தோன் . 2. 5 பேதங்கொள் 
ளா ( து ) ; 8 தெளியார் ; 15 கெயாகரன்றொல் . 3. 2 முதுநூல் ; 5 மற்றெவை 
யும் ; 11-13 தளர்ந்த புகற்குரித் தாகிய . 4. ஒரு பிரதியில் இல்லை . 4 பாகன் . 


2 


3 


முதலாவது 

தெய்வப் பெயரியல் 
5. ஆதி யனாதி யரன்சிவ னீசனா னந்தனத்தன் 

சோதி பினாகி யுருத்திரன் பிஞ்ஞகன் சூலிசுத்தன் 
பாதி யுமாபதி சங்கரன் கங்கா தரன்பகவன் 

பூதி புனைபாண்ட ரங்கன் பரமன் புராந்தகனே . 
6. தக்கன் மருகன் சதாசிவ னைம்முகன் சம்புநித்தன் 

இக்கன் படவிழித் தோன்கால கால னிறையமலன் 
முக்கண் முதல்வன் பசுபதி கங்காளன் முத்தன் பித்தன் 
நக்கன் சடையோன் விடையூர்தி நாகா பரணனென்கே 

என்னே . 
7. என்னன்னை சத்தியபினை யிமைய வதியிகல்வேள் 

தன்னன்னை நீலி கவுரி யுமைசிவை தாரணிக்கு 
முன்னன்னை யம்பிகை யாரியை பார்ப்பதி மூதறஞ்செய் 

மின்னன்னை யில்லவன் காதலி நாமம் விளம்பரிதே . 
8. அரிகரு ணாகரன் கேசவன் கோவிந்த னச்சுதன்மால் 

கரியவ னாரணன் பீதாம் பரன்வரன் கார்கமலைக் 
குரியவன் விண்டு முராரி முகுந்த னுலகமுண்டோன் 

வரியுர கன்பகை யூர்வாக னன்கண்ணன் மாதவனே . 
9. மாயன் றிரிவிக் கிரம னெடியோன் மதுசூதனன் 

ஆயன் வரையெடுத் தோனா சிங்கன்பஞ் சாயுதன்கற் 
கீயுந்தா மோதரன் செல்விமா வாக்கந் திருவருளை 

ஏயும் பொறிபொன் மலரா ளரிதேவி யிந்திரையே . 
10. இந்து முடிக்கண் ணுதல்சேய் கணபதி யேகதந்தன் 

தந்தி முகத்தன் விநாயகனைங்கரன் சாமளை தன் 
மைந்தன் பெருவயிற் றுக்குறுந் தாளெந்தை மால்மருகன் 

அந்தமி லோம்பன் பாசாங் குசனாகு வாகனனே . 
11. வாரண கேதனன் குன்றெறிந் தோன்மயி லூர்திகந்தன் 

தாருகற் காய்ந்தோன் முருகன் கடம்பன் சரவணன்சேய் 


5 


6 


இந்த இயல் ஒரு பிரதியில் ‘ வானவர் பெயரியல் எனவும் பிறிதொன்றில் 
தெய்வப் பெயர்த்தொகுதி எனவும் காணப்படுகிறது . 

5. 4 னீசன ; 19 புராரி . 6. 7 படவீழ்வித். 7. 3 யிபனை ; 7-8 நாரணன் 
றங்கை . 8. 10 காற்கமலைக் ; 18 யூர்வாம ; 20 மாயவனே . 9. 11 கேயுந்தா , 
சேயுந்தா . 10.10 சாமளமான் . 11 : 7 சாய்த்தோன் . 


தெய்வப் பெயரியல் 


3 


7 


டாமரை 


9 


10 


கூரயி லேந்தி குகன்கார்த்தி கேயன் குமரன் செவ்வேள் 

சூர்பகை சேந்தன் விசாகன்வேள் வள்ளி துணைவனென்னே , 
12. துய்யவன் வேதா விதாதா விதியிறை சூதன்றொன்னாற் 

கையவ னான்முகன் மால்மக னெண்கணன் காசினிக்கு 
வெய்யவன் ராதை பிதாமகன் மாதா விரிஞ்சன் வெள்ளைத் 

தைய றன் கேள்வ னயன்பர மேட்டி சதானந்தனே . 
13 . தாதவிழ் போத னிரணிய கெற்பன் சதுமறையோன் 

பாதலந் தந்தோன் பிரசா பதிகம் பதுமவுந்தி 
சாதனன் னக்கொடி யோன் சம்பு வாணிவெண் ரமேல் 

மாதறி வாட்டி கலைமகள் பாரதி நாமகளே . 
14. நாமந் திகழ்முப் பிடகன் றவன் சாந்த னல்லறிவன் 

காமன் பகைவ னனுக்கிரன் புத்தன் கருமமுத்தன் 
வாமன் சுகத னறவன் றதாகதன் மாமுனிவன் 

கோமன்னு பார மிதையவன் போதியான் கோதமனே . 
15. கோதி லருகன் றிகம்பர னெண்குணன் முக்குடையோன் 

ஆதி பகவ னசோகமர்ந் தோனற வாழியண்ணல் 
சோதி முனைவன் சினேந்திரன் பொன்னெயில் நாதன்சுத்தன் 

போதி னடந்தோ னதிசயன் சாந்தனற் புங்கவனே . 
16. புரந்தர னிந்திரன் பொன்னுல காளிவெண் போதகத்தன் 

பரந்திகழ் வாசவ னாகண் டலன்பாக சாதனன்பூ 
தரஞ்சிற கீனஞ்செய் வச்சிர பாணி சதமகவான் 

துரந்த வலாரி யரிமுகி லூர்தி சுரர்பதியே ... 
17. பங்கய நாதனற் பாற்கரன் சாயா பதிபதங்கன் 

செங்கதிர் சூரிய னாதித்தன் மார்த்தாண்டன் றேரருக்கன் 
பொங்கரி பானு வுதையன் றிவாகரன் போதருணன் 

தங்கு மிரவி தரணி யலரி தபனனென்னே . 
18. எண்ணெண் கலையோ னிரவோ னுடுபதி யிந்துவிதுத் 

தண்ணென் சுடர்சோம னம்புலி யாலோன் சசிசந்திரன் 
v / வண்ணம் புதியோ னிமகர னாண்மலர் மால்மனத்தன் 

நண்ணுங் குபேர னமுதா கரன்றிங்க ணாண்மதியே . 


11 


12 


13 


14 


12. 5 சூதன் கொன்னாற் ; 14 வேதா . 14. 1-2 நாமன் றிகழ்முப் ; 6-10 , 
சாமன் பகைவ னுருத்திரன் முத்தன் தருமன்புத்தன் ; 13 ( ன் ) றருமன் . 15 . 
15 நாதன் முத்தன் ; 18 ன திசெயன் . 16. 5 போதகத்தின் . 17. 1-2 பங்கின 
னாதபன் . 18. 1 எண்ணுங் ; 14 

னமலர் . 


4 


கயாதரம் 


15 


16 


19. மதியமு தாசனர் வானோர் விபுத ரிலேகர்வரர் 

அதிதி தருஞ்சுத ரும்ப ரிமையோ ரமரர்செம்பொற் 
பதியுறை வார்சுரர் புத்தேளிர் பட்டா ரகர்பகவர் 

கதிதரு பண்ணவர் புங்கவர் தீர்த்தர் கடவுளரே . 
20. கடவுளர் தெவ்வர் தகுவர் தயித்தியர் காரவுணர் 

அடர்திதி புத்திரர் தானவர் பூகண் டகரசுரர் 
படரு நிருதர் நிசாசர ரேபிசி தாசனர்பார்க் 

கிடர்செய் பவர்யாது தான ரரக்க ரிராக்கதரே . 
21. கன்னல்வில் லோன்வே ளனங்கன் வயந்தன்கந் தற்பன்மதன் 

மன்மதன் காமன் மதுசகன் சித்தசன் மால்புதல்வன் 
உன்மத பாணன் மலரம்பன் வேனிலோ னோங்கிரதி 
தன்வசன் மீனக் கொடிமாரன் சம்பர சூதனனே. 

17 
22. தனத னளகைமன் பிங்கலன் மந்திரி சம்புநண்பன் 

கனகன் குபேர னிருநிதிக் கோன்முற் கான்மாகதன் 
நனகன புட்பக மூர்பவ னுத்தர கோன ரவா 

கனன்வைச் சிரவணன் மாயோ னியக்கர் தங் காவலனே . 
23. வடுகன் றமருகன் கஞ்சுகன் சூலி மனவணிவோன் 

முடுவலூர் காரி வயிரவ னாஞ்சாத வாகனன்முற் 
றடுபடை யையன் கரியூர் தி சாத்த னரியான்சேய் 

கொடிதிகழ் வாரணன் காரிசெண் டேந்துகைக் கோதண்டனே . 19 
24. தண்ட தரன்றென் றிசையோன் றருமன் சமனடுவன் 

சண்டன் யமன்ஞம னந்தகன் கூற்று மறலிசண்டன் 
திண்டிறற் காலன் வருணன் சலபதி சிந்துபதி 
கொண்டலூர் பாச தரனுரு முப்படைக் கொற்றவனே . 

20 
25. கொற்றி வடுகி கொடுமோடி காடுகாள் கூளியின 

முற்று மயில்சூரி காரிதாய் மாரி முகடிதவ்வை 

மற்றுங் கலதி கரடக் கொடிமங்கை வாலேபமூர் 
/ 

பெற்றியள் கேட்டையுஞ் சேட்டையு மூதேவி பேரென்பரே . 21 
26. பேரரி யூர்தி பயிரவி சாமுண்டி பேய்க்கொடியாள் 

தாருகற் காய்ந்தா ளியோகினி வேதாளி சண்டியெண்டோட் 


18 


21. 4 வசந்தன்கந் ; 8 மதிசகன் ; 12 பாலன் . 22. 8-9 னிதிக்கோ னமுத . 
9 - கோன்மற் ; 11 

தனகன ; 16 கனன்வச் . 23. 10-11 வண்ணன் முற்று 
மடுபடை , வானன் முற்று மடுபடை . 24. 7 யமனம் ; 10 மறலிசண்பன் ; 14 
சுவபதி . 25. 5 கூளிமின ; 7 மயில் சூலி ; 8 காரிமாய் . 26. 14-15 கண்ணி 
வெங் கூற்றுசந்தாள் ; 15 கூடத்துவந்தோள் ; 20 மாதியென்னே , 


தெய்வப் பெயரியல் 


5 


22 


23 


24 


25 


கூரிலைச் சூலிகங் காளிமுக் கண்ணிபேய்க் கூத்துகந்தாள் 

மாரிதல் வீரிதொன் மாகாளி யாமளி மாதரியே . 
27. மாலுக் கிளையாள் மயிடற் பகைகொற்ற வையைவெய்ய 

நீலத் திருக்கலை யூர்சுந் தரிவிந்தை நீள்விசயை 
சூலச் சயமக ளாரியை நாரணி துற்கைகன்னி 

பாலைக் கிழத்தி திகிரியெண் டோளி பகவதியே . 
28. திசைபுகழ் வானவர் நாயகி யிந்திரன் தேவிபுலோ 

மசையயி ராணி சசிசுந் தரிகங்கை மந்தாகினி 
மிசைவரு சானவி வானதி பாகீ ரதிவிமலை 

இசைசுர சிந்து வரநதி யெண்ணுந் திரிபதையே . 
29. பதந்திகழ் விஞ்சையர் கோசரர் விச்சா தார்பெயர்பண் 

இதந்தரு கின்னரர் வீணையர் தந்திரர் காந்திருவர் ) 
மதங்கொள் கிருத்திமஞ் சாரத மாகோ தரமருள்வெங் 

கதங்கொள் குறள்கூளி பாரிடம் பூத கணமென்பரே . 
30 .30. கணங்கடி கூளி யலகைவே தாளங் கழுதுமண்ணை 

பிணங்கவர் சோகு பசாசு குணபாசி பேயதென்பர்) 
அணங்குசூர் சூர்மகள் வஞ்சனி யோகினி யாகிரணி 

வணங்கும் வலவை யிடாகினி சண்பனி மாயவளே . 
31. மாகங் ககனம் வெளியந் தரமண்டம் வானமங்குல் 

மீகம் வியோமம் விசும்பம் பரங்குடி லாசினிவிண் 
காகங்கோ மாதிரங் காட்டை யரிதந்திக் காசைபுல 

மேகஞ் செறிக்கு பந்திசை வம்பல் விசும்புலகே . 
32. புலமாகந் தானஞ் சுவவு சுவற்கம் வான் பொன்னகர்மே 

லுலகங் கமம்பர மீதுறக் கம்விசும் பும்பருயர் 
நிலைசுரர் நாடுவிண் ணாகம் வியனகர் நீடுகற்பம் 

உலவை சமீரன் சதாகதி கந்த வகனொலியே . 
33. ஒலியுயிர் வாதம் வளிமா ருதம்வெற்ற மூதைகொண்டல் 

சலனன் பவன னரிநீழை நீல்மால் பரிசனன்மா 
பெலன்மருத் தாசுகன் கோதை யனிலன் பிரபஞ்சனன் 
வலபவ மானன்கால் கூதிர்வங் கூழ்காற்று வாயுவுமே . 


26 


27 


28 


29 


27. 11-12 சூலக் கையா ; 18 திகரியெண் . 28. 3 நாயக ( னி ) ; 4 யிந் 
திரை ; 16 இசைசுார் ; 19 யென்னும் . 29. 10 காந்தருவர் ; 17 குறண்கூளி . 
30.15 யாகவெணி ; 16 யிணங்கும் . 31. 6 வீகம் ; 19 பம்பல் . 32. 1 புலக் 
திகழ் ; 7-10 ( ம் ) பயமா துறக்க மமருல கும்பருயர் . 33. 11 பெலமருத் ; 14 
யனிலம் ; 15 பிரவஞ்சனன் ; 16 மலைபவ . 


31 


6 

கயாதரம் 
34 . வாடை வடந்தை வடகாற்றுக் கொண்டல்கீழ் காற்றுமற்றுங் 

கோடைமேல் காற்றுக் குளிர் பனிக் காற்றூதை கூதிருமாம் 
நீடு வயந்தன் மலையக்கால் மந்தா நிலமுந்தென்றல் 

ஒடுந் திசைபத்தி னும்பத்துப் பேர்பெற் றுடம்பினுமே . 30 
35. (உதாசன னங்கியங் காரக னேசோதி யோங்குவசு 

வதியனல் பாவகன் றென்கிழக் கோன்சுசி வன்னிகனல் 
அதர்கரி யோன்சித் திரபானுச் சாதவே தாவரியர்ச் 

சிதனெரி வாயு சகன் றூம கேதுச் சிகிதழலே . 
36. தழுவுந் தகன னெழுநா ஞெகிழி தனஞ்செயன்றீ 

வழுவில் சுவலன் முளரி யழல்வா டவமடங்கல் 
உழலும் வடவை கடையன லூழி யனல்வெகுளி 
பழகுஞ் சிவங்காலங் காமஞ் சடம்பஞ்ச வக்கினியே . 

32 
37. வனமுத கந்தோய மப்பம்பு வாரி வருணமமாங் 

கனமலர் கீலால நாரங் கவந்தங் கமலமயம் 
புனலறல் நீரஞ் சலிலம் கிலமமு தம்புவனங் 
கனவிர தஞ்சீவ னஞ்சீவ னீயங்கங் காண்டமுமே . 

33 
38. காணுங் குசஞ்சம் பரந்தீர்த்தம் வார்புட் கரமமுதம் 

பாணி சலம்பய நீர்க்கோ முகி ( ல் ) பா னியமளகம் 
பேணும் பிரவாக நீத்தம் பிரளையம் வாரிவெள்ளம் 

பூணும் புனற்கர சன்வரு ணேசன் பொலங்கொடியே . 34 
39. பொலந்தா ரகையுடுத் தாரா கணஞ்சோதி பொங்கொளிபக் 

தலம்புகழ் நாண்மீன் கலைகண மாத்திரை சாற்று நுட்பம் 
இலங்கு நிமிடந் துடிகால நுட்ப மிருத்தைகன்னல் 
நலங்கொள் விகலை கடிகை பதமிவை நாழிகையே . 

35 
40. கைதரு வேலை யமையம் பதம்போது காலைபொழு 

தெய்திய காலமு மேல்வையு மாகுமென் றூழாதபம் 
பெய்த வெயில்பிற்றை பின்றை யெனுமிவை பின்னருச்சி 
தையல்கேள் நண்பகல் நாட்காலை யந்தியைச் சந்தியென்னே. 36 


உதகா 


34. 13-15 மலைக்கால்மந் தாநிலத்தென்றல் தென்கால் . 35.1 
சன ; 4 ன் சோதி ; 15-16 தாவரியத் திதனெரி . 36.1 தழலுந் ; 9 யனல்வா ; 
11 அழலும் ; 37. 5 வருணவமாங் , வருணம் பிமாங் ; 14-15 கிலமுக மும்பு 
வனங் ; 20 காண்டகமே . 38. 7-10 சலங்கோப் புனநீர மேகம் பயமளகம் . 
39. 1-7 பொலனுடுச் சோதி தாராகணம் பந்தா ரகையொளிநாட் டலம்புகழ் பம் 

14-15 மாகு மிலுத்தை கன்னல் . 40. 5 காலம்பொழு ; 7 காலையு ; 14 
யெனுமவை ; 15-16 பின்னருமாக் தையுச்சி , 


மீன் ; 


தெய்வப் பெயரியல் 


7 


37 


38 


39 


41. சந்தித்த யாமமுஞ் சாமந்தினந்திவ சம்பகலெல் 

வந்துற்ற காலை திவாவா மிரசனி மாலைகங்குல் 
* முந்துற்ற யாமினி யெல்லி நிசாநிசி முந்துமல்கல் 

இந்துச்செல் யாமம் விபாவரி நத்த மிரவுமல்லே . 
42. இருளந்த காரந் துவாந்தந் தம நீல மேய்ந்தநத்தந் 

தெருளுந் திமிர நிசியிரு ளாகுந் திவாத்திவச 
மருளுந் தினம்பகல் வைகலு நாளா னியமுமென்பர் 

நெருநலு நென்னலு முன்னைநாளாக நினைந்துரையே . 
43. உரைதரு பானா ளரைநாளிருணுளுருப்பம் வெப்பம் 
( திரிதரு மொல்லை சிறுவரை யாகுஞ் சிறுபொழுதே 
வரை தரு மூழி மடங்க லுகமாயு ளாயுகம்வாழ் 
தரவரு நாள் 

நான் முகனா ள துகற்பஞ்சாற்றுவரே . 
44. வருமுகில் கொண்ட வெழிலி குயின்மேக மாரிவிண்கக் 

தரமழை சோனை விசும்புகார் வான்விண்டு தண்கனஞ்செல் 
பரிமிகு சீதமை மஞ்சுமால் கொண்மூப் பயோதரமும் 

பொருவில் புயல்மங்குல் சீமூத மம்புதம் பூந்திருவே . 
45. திவலை பெயன்மாரி யாலி யுறைதளி சீகரமே 

துவலை பிசிர்சிதர் தூறல்சீ தாரி துளிசிதறி ) 
5 வில்சிர கஞ்சீர மூர்கோள் பரிவேட நாடில்வட்டம் 

இவருரு முச்செல் லிகுளே யசனிவா னேறிடியே . 
46. ஏறுந் தடித்துத் தடிந்துச் சபலைமின் சஞ்சலையே ) 

தூறுந் தலையல் மழைவிடல் சோனை பனித்தலிவை 

மாறி விடாது சொரிதல் மதிதிங்கள் மாதமென்ப ) 
V தேறும் பருவ மிருதுவெர் டானியஞ் செப்புவரே . 

முதலாவது தெய்வப்பெயரியல் 

முற்றும் . 


40 


41 


42 


41. 2-5 யாமமென் சாற்றுந் திவசந்தினம் பகலெல் ; 16 இந்துல . 42. 10 
தியாந்திவச ; 11 மருளாந் ; 13-15 வைகல்நா ளாமா னியமுமென்க ; 18-19 
முன்னநாளார . 43. 4 லிருநா, ளிருனா ; 7 மெல்லை ; 10 சிறுபொழுது ; 20 
சாற்றுகவே . 44. 1 கருமுகில் ; 12-15 சீதம் பெயன்மஞ்சு கொண்மூப் பயோ 
தரமால் ; 19-20 மையம் புதந்திருவே . 45. 4 யுறை துள்ளி ; 10 துளிசிதரி ; 
11 நவில்சீர ; 11-13 நவில்பெயல் வாராழாரமகொள ; 20 னேறறியே. 46 . 
5 சஞ்சலையார் ; 10 பனிற்றலிவை , பனித்துளிசொன் ; 15 மாதமென்பர் ; 19 
ரானியஞ். 


1 


2 


3 


இரண்டாவது 

இடப் பெயரியல் 
47. புலந்தரை மண்குப் புவன மவனி புவிவிபுலை 

தலஞ்சகந் தாலமே கோநகர் பூத்தா ரணிதரணி 
நிலந்தறை மேதினி காசினி தாத்திரி நீடுலகம் 

பலந்தரு ஞால மசலை வசுந்தரை பார்படியே ! 
48. படியு மளக்கர் குவலையம் பூதலம் பாரிவையம் 

புடவி பொறைநேமி மண்டலம் பூமி புவனியக 
விடமகி வேலா வலையந் திணைவரைப் பிம்பர்பொழில் 

நடுவுகஞ் சாந்தை பிருதுவி தால நவகண்டமே . 
49. -கண்ட மகலு ளுலகேணி தேசங் கருதுசும்மை 

மண்டிலம் பாடி சனபதந் தண்ணடை மண்பைதிரம் 
பண்டிதர் நாடென்பர் நாடு புவனந் தலம்பவனங் 

கொண்ட புடவி பொழிலுல கின்பொதுக் கொள்வரைந்தே .) 
50 . ரகுவ டோங்கல் பொருப்புச் சிகரி மலைவிலங்கல் 

கிரிதட மோதிமம் பூதர நாகங் கிளர்திகிரி 
தரணி யசலந் தராதரம் வேதண்டஞ் சையம் வெற்பத் 

திரிநகம் பொற்றை சிலோச்சயஞ் சாரல் சிலம்புகுன்றே . 
51. குறும்பொறை மாதிரங் கோத்திரம் விண்டு குறும்புபறம் 

பிறும்பு நவிரந் துறுகற் சயிலஞ் சிலையிரவி 
பிறங்கல் பதலை யடுக்கல் பருப்பதங் குத்திரம்பே 

ரறஞ்செய் சுரர்மலை பொன்மலை மேரு வரன்சிலையே . 
52. சிமையம் பொதிய மலையந் தமிழ்மலை தென்மலையாம் 

இமைய மிமவான் மலையாகு மன்றுல கீன்றபச்சை 
யுமைதந்தை நாமஞ் சயிலாதி வெள்ளியங் குன்றுலகிற் 

கமையுங் கயிலாயம் கண்ணுத லோன்பொருப் பாதிவெற்பே . 
53. வெற்பின் சிகரங் குவடு கொடுமுடி கோடுமிக்க 

கற்புழை காண்டை பிலங்கீ முறைகந் தரமுடுக்கர் 


வரை 


4 


5 


6 


47. 5 புவிவிபுதை ; 7 ( ங் ) காசினி ; 11 நிலம்புய ; 13-14 தாத்திரி நீருடை . 
48. 8 மண்டிலம் ; 14 திரைவரைப் ; 16 நடுவகஞ் ; 17-19 சாந்தைநற் றாலம் 
வசுதை . 49. 6 மண்டலம் . 50. 6 கிரிகட ; 15 சையம் வெற்புத் . 51 . 
4 வண்டு ; 5 குறம்புபறம் ; 10 சிலையிரலை . 52. 2 பொதியின் ; 5 தென்மலையம் ; 
11 யுமைதந்த. 


இடப் பெயரியல் 


91 


சொற்குக ரங்கன் முழையறை பாறை பொறை துறுகல் 
பற்பல வாரங் கடஞ்சாரல் மால்வரைப் பக்கமென்னே . 


7 


8 


9 


10 


54. கல்லுச் சிலையும் லஞ்சிறு கல்லா மூலங்கற்றிரள் 

சொல்லிய நூழை சுருங்கை நுழைவாயில் துற்கமரண் 
கல்லின் பிளப்பு விடர்விடா விட்புக் கமர்பிளவாம் 

செல்லும் பதுக்கை முரம்பு சிறுதிட்டை திட்டைதிட்டே . 
55. திரையலை சாகரம் வேலா வலைய முவரிசிந்து 

நரலை சலராசி யம்பர மத்தி நளிர்சலதி 
பரவை நதிபதி முன்னீ ரளக்க ருததிபௌவம் 

வருணம் புணரி மகராலை யம்வீரை வாரியுப்பே . 
56. வாராக ரம்பா ருடையுவா வேலை மகோததிநீர் 

கார்கோள் சமுத்திர மார்கலி நேமி மணியாகரம் 
பாராவா ரத்தோ டாலைபே ரோதம் பயோநிதியே 

பேராழி வாருண மன்ன ( வ ) மின்னும் பெருவெள்ளமே . 
( -- 57. பெருங்கலி யோதம் புணரி கடற்றிரைப் போறலே 

தரங்கந் திரையலை கல்லோலந் தாவும்வீ சீகரமாம் 
வரம்பு வரைகூலம் பாரந்தீ ரம்பாகு வாரங்கரை 

குரம்பு வரப்புக் குலைசேதுச் செய்கரைகோட்ணை யே . 
58. அருவி மலைச்சார லாறு கலுழி யுயவை முல்லை 

தருகானி யாறு துறைத்தி யுந்தி தடினிசிந்து 
வருபுனல் தீர்த்திகை பாபகை மாதுனி வார்குடிஞை 

பெருகிய தீப வதியா றொலியலிப் போறியே . 
59. அழிவில் புகாரோ டதோமுக மாகுங் கழிமுகமும் 

( இழிதரு சூழி தடாகம் படுக ரிலஞ்சிமடுச் 
சுழிகொ ளலந்தை கயங்கேணி பட்டஞ் சுனைகிடங்கோ 
டொழிவில் நளினி சலதரம் வாவி யுவளகமே . 


11 


12 


13 


53. 12 ரங்கான் ; 15 பொறுதுறுகல் . 54. 2-3 சிலையாம் வலந்திரள் , 
சிலையா சலந்திரள் ; 7 னூழை ; 8 சுருக்க( னு ) ; 9 நுழைவாசல் ; 13 விடர் 
பிடர் ; 14 விட்டுக் ; 15. கமர்பிளப்பாம் ; 19 பால்சுவல் ; 20 தட்டைதிட்டே . 
55. 10 நவில்சலதி ; 19 யம் நீரை . 56. 5 மகோததிவார் ; 10 காமணி 
யாம் ; 15 பயநிதியே ; 18-19 (ஞ் ) சக்கரம் வம்மி , ( ஞ்) சாகரம் வம்மி . 57 . 
5 பேரமண்ணல் ; 9-10 தாவும் விசிதரமும் , தாவும் விசிரமுரம் ; 16-20 குரம்பு 
குலைசேதுச் செய்கரை யாந்தடங் கோடணையே ; 17 வரைப்புக் . 58. 14 
யே துனி . 59. 19 ஆவி . 

2 


10 


கயாதரம் 


60 . வளந்தரு கோட்டகம் பண்ணையொ டேல்வை வலையங்குண்டு 

குளந்தட மாவி மடுவோடை யேரி மலங்கல்குட்டம் 
அளந்த துருத்தி யிலங்கை யரங்கமு மாற்றிடையாங் 
கிளர்ந்தநற் கூவ லசும்பு துரவு கிணறென்கவே . 

14 
161. கயங்குண் டழுந்தாழம் (பௌவம் நுரைபுற் புதங்குமிழி 

வயங்கும் பிராறும் வழாறு நிறைபுனல் வாரியுமாம் 
/ உயங்கு முறவியூற் றாக [1 ] த மூற லுயர்புளினந் 

தயங்கு மணற்குன்று வாலுகம் வெண்மண றாழ்குழலே . 15 
62. குழையள மள்ளல் குழம்புகா லாழ்செய்யல் கொள்ளந்தொள்ளி 

பழகிய சேதகம் பூழி யளக்க ரஞறுபங்கம் 
அழகுசெய் தொய்யல் செதும்பு தொளிசே றசும்பங்கணம் 

விழைகொள் சகதி நரம்பு பொல் லாக்குழி மெல்லியலே . 16 
63. மெல்லத ரெக்க ரறலயிர் நுண்மணல் வேலையுடன் 

சொல்லுவ ராற்பாரா வாரங் கடற்கரை சூழ்கழியாம் 
புல்லிய நன்முகங் காய லளங்கானல் பூழிபொடி 
முல்லை புறவம் புறம்பணை யாமுற் குறிஞ்சிக்குமே . 

17 
64. குழைதரு மென்பா லகணி பணைபானல் கொள்கழனி 

பழனம் வயல்செறுச் செய்கம் பளமும் படுகரும்பேர் 
கழுவு மருதங் கடற்சார்பு நெய்தல் கருநிலப்பற் 

றழுவந் துருக்கம் குறும்புவன் பால்பாலை யாகுநன்கே . 18 
65. நகர்பதி சேரி புரம்புரி யாகரம் நல்லிருக்கை 

அகலுள் குறிப்பட்டுக் கோசரம் பாழி யணிநகரி 
புகலிடஞ் சும்மை யெயில்வேலி பாக்கமும் பூண்டியுமூர் 

இகலுஞ் சிறுகுடி சீறூர் குறிச்சி குறிஞ்சிக்கென்னே . 
1/66 . எண்ணிய பட்டினம் நெய்தல் குறும்பு முனையிடமும் 

அண்ணிய பாலை குடிக்காடு பூக்க மகலுள்பதி 
தண்ணடை பூரியம் பாக்க மருப்ப முறையுள் தப்பாப் 
பண்ணிய வாழ்க்கை மருத நெடுமுல்லை பாடியென்னே . 20 


19 


60. 7 ( ம்) வாவி ; 10 யலங்கல் குட்டம் ; 11 அளந்தை ; 18 ( ல் ) தசும்பு : 
61. 3-20 ஒரு பிரதியிற் காணப்படவில்லை . 62. 5 தொள்ளந் தொள்ளி ; 10 
ரளறுபங்கம் ; 12 தொய்யில் ; 15 றசும் பணங்கம் ; 19 லாக்கும்பி . 63. 1-3 
மெல்வியல் பூழ்தி யலையயிர் ; 12 வூரகங் ; 14-15 லளங்காண்க பூழையுடன். 
64. 3-5 ல் கணிபணை பானல் கொளுங்கழனி ; 9 பளநெற் ; 11 தழுவு; 17-20 
துருக்கம் வன்பாலை குறும்பென் றறைவர் நன்கே . 65. 3 புரமாரி ; 8 கோச் 
சரம் ; 20 குறிஞ்சியென்னே . 66. 9 பாக்க ; 13 ஆக்க . 


இடப் பெயரியல் 


11 


ப 


22 


67. பாடு கழிசூ ழிருக்கைதோ ணாமுகம் பல்பதியு 

நாடிய பேரூர் மடப்பங் கிரியா றடுத்தநல்லூர் 
கேடகம் போரேற் றுறையிடம் பாசறை கேடொன்றில்லாக் 
கூடல் மதுரை யுறையூர் ( ப் ) பெருநகர் கோழியென்னே . 

21 
68. கோடுயர் வஞ்சி கருவூர்கா கந்தி புகார் நியமம் 

பீடிகை யங்காடி யாவணங் கூலங் கடைபிழைப்பில் 
வாடை நியம மறுகா வணம்வீதி மாற்கஞெள்ளல் 

நாடிய கோசுந் தெருவாஞ் சதுக்கமு நாற்சந்தியே .) 
69. சந்தி கவலை யரிலந்தில் சாருஞ் தினகரமே 

மந்திரங் கோட்டம் பிராசாதம் சேதியம் வாய்ந்தகுலம் 
அந்தமில் பள்ளி நிலைய நிகேதன மாலயமு 
முந்துந் தளிகோயில் தேவர் நகர்கனை மொய்குழலே. 

23 
70. மொய்குழல் மாட மனையுறை யுள் புக்கில் முன்னிடவ 

கைபதி பாத்தில் வசதி யிடமகங் காணியில்லம் 
வெய்ய பவனம் வயின்சேர்வு வீடு வியன்கழகக் 
துய்யவர் கல்வி பயில்களங் கல்லூரி கல்விசொல்லே . 

24 
--11 . சொற்ற விறையிறப் பாமென்பர் தாழ்வாரஞ் சோபானமாஞ் 

சிற்றில் குரம்பையுங் கூரையுந் திண்ணைமண் ணீடுதிட்டை 

தெற்றிநல் வேதிகை யங்கண முன்றில் திருந்து நிலா 
- முற்ற மாமிய மஞ்சு விடங்க முகடென்பரே. 

25 
72. முகந்தெரி சாளரஞ் சாலகஞ் சாலேக நூழைமுன்னர்ப் 

புகன்றவா தாயனங் காலத ராகும் பொதுப்பொதுவில் 
நிகழ்ந்தமன் றம்பல மாமென்ப ரத்தாணி நீளரசு 

வகைந்த விருக்கை யடுக்களை யட்டில் மடைப்பள்ளியே . 26 
73. பள்ளி சயன மமளி படைசேக்கை பாயலுறை 

யுள்ளரி கட்சி துயிலிடம் பாழி யுயர்சட்டகம் 
தெள்ளிய பட்டமுஞ் சேர்விட மாக வுயர்திணைக்கு 
ப விள்ளுவர் கொட்டி லொருசிறை துச்சிலும் வேறிடமே . 27 

67. 8 மடம்பங் ; 13 றுறைபதி . 68. 1-5 கோடுயர்பில் காகந்தி கருவூர் 
புகார்வஞ்சி கூர்நியமம் ; 9 (ம் ) ஆகுங். 69. 2 திவலை ; 10 வந்தகுலம் ; 15 
மாலயமே ; 

70. 6-7 கைபதில் பாத்தி ; 19-20 கல்வி கல்லூரி 
சொல்லே . 71. 3 பாமென்ப . 72. 6-9 புகன் றநல் வாதாய னங்கா லத 
ராம் ; 15 நீளரசர் . 73. 2-3 யமளி சயனம் ; 6 யுள்ளிய ; 14-16 மாகு முயர் 
திணைக்கு விள்ளவர். 


18 ஓம் . 


28 


29 


30 


12 

கயாதரம் 
74. வேறுங் கழகம் படைசூது மல்லும் விரும்புமிட 

மாறு படுமிட மாடிடஞ்சூதிட மாமாங்கம் 
கூறும் பிறப்பிட மாகரஞ் சித்திர கூடந்தெற்றி 

யேறம் பலம்பணை மந்திரம் வாசிக் கியல்பந்தியே . 
75. பஞ்சரங் கட்சி குடம்பைகூ டாகும் படுகளத்தோ 

டஞ்சுங் களரி யடுகள மாகவ பூமிமற்றும் 
எஞ்சு மமர்க்களஞ் செங்களம் போர்க்களத் தெம்முனையே 

துஞ்சும் பறந்தலை பூதவே தாளங்கள் சூழ்களமே . 
76. சூழு மயானம் புறங்காடு காள வனஞ்சுடலை 
1 தாழும் பிதிர்வன மீமஞ் சுடுகாடு சாற்றுமிஞ்சி 

வாழுமெயில் சுற்றுக் காப்பரண் காவல் வரைப்பு நொச்சி 

ஆழும் புரிசை மதில்வேலி வேணகை யாரலென்னே . 
77. ஆரு முவளகம் வன்சிறை துற்க மாணஞ்சுற்று 

வாரி தகைப்புடன் கோட்டையு மாகு மதிலுறுப்புக் 
கூரும் பதப்பாடு தோணி விதப்பெந் திரங்கோசமே 

நேரும் பொறிநாஞ்சில் ஞாயிலு மாமென்று நேர்ந்தறியே . 
78. அகழி கிடங்கோ டகப்பாப் பரிக மகழ்புதவும் 

இகலுந் துவாரமும் வாரியுந் தோட்டியும் வாயிலென்பர் 
புகலும் வரைவை தடிசெறுப் பாத்தி புனைவயலே 

திகழும் விளையுள் கழனி விளைநிலஞ் செய்புகலே . 
79. புகலு முதைப்புனந் தொல்புன மாகு மிதைப்புனமும் 

பகரும் புதுப்புனந் தோட்டந் துடவை படப்பைதொய்யல் 
உகவுந் துடவை யுழுத லுழவு தொழில்வளைப்பாம் 

அகலும் தொடுப்பு) மரிசி வரம்பா மருகுகங்கே. 
80. அருகவல் பள்ளம் பயம்பே யுவளக மாம்படுகர் 

பெருகிய வன்மீகம் புற்றுக் கரம்பை பெருங்களரி 
கருகு களர்பாழ் முதுபார் கவலை கவர்நெறியாஞ் 
சுரமோ டருநெறி யத்தங் கடறுடன் தூம்பென்பரே . 


31 


32 


33 


34 


74. 4 ( ம் ) வல்லும் ; 9-10 ( ம் ) வட்டாடிட மரங்கம் ; 12 பிறப்பில. 75 . 
9-11 மாகவஞ் செம்புலத்தோ டெஞ்சும் ; 12 பரிக்களஞ். 76. 3-9 பிதிர்வனங் 
கான்வனஞ் சூழ்சுடலை தாழும் புறங்கா டுடனீம மாமென்க ; 20 யாரையென்னே . 
77. 9 மென்பர் ; 17 பொறிஞாஞ்சில் ; 18 வாயிலு . 78. 12 வரவை , மவான ; 
20 செப்புவரே . 79. 10 படப்புத்தொய்யல் . 17 தொடுப்பா ; 18 மரிசில், 
மருஞ்சி . 80. 5 மாழ்படுகர் ; 13 முதுப்பார் ; 20 தூம்பு மென்னே . 


இடப் பெயரியல் 


13 


35 


36 


றை 


81. தூரிய வட்டை வயவு வகுந்து தொடர்வொழுக்குத் 

தாரி நடவை நெறிபத மார்க்கஞ் சரியயனம் 
ஆரிடை செப்ப மியவை வரியா றதர்பதவை 

வாரி பிகுவை செலவு வதிவழி வார்கிறியே . 
82. ( வாய்புலம் பாங்கர் வயின்களம் வைப்பு மருங்குவழி 

தேவகை பட்டி யுழைகடை சூழல் திணைவலங்கால் 
பாயிடை சார்கண் வளாகந் தலந்தானம் பால்புடையே 

மேதகு ஞாங்கர் மருங்குமுன் னும்பின்னு மேலுமென்னே , 
83. மேல்மிசை யும்பர் பரமீ வலமேக்கு மீதுசின 
o 

பாலுழி மாடு மருங்கு புடையயல் பாங்கர்பக்கங் 
கோலிய தூக்கு நிவப்புப் பருமங் குடுமியுச்சி 

எலு முவண முடன்மோடு துங்க மிவையுயர்வே . 
- 84.இவணிம்பரும்ப ரவணீண்டு மாண்டு மிவணவணாக் 

தவலின்றி நள்ளு நனந்தலை நாப்பண் சமமிடைநாத் 
திவர்கின்ற வுந்தி நடுவொத்தல் மத்திமஞ் செப்புமெல்லைக் 
கவருங் குரோசமுங் கூப்பீடுங் காவதங் காதமென்னே ! 

இரண்டாவது இடப்பெயரியல் 

முற்றும் . 


37 


38 


81. 2 விட்டை ; 5 தொடரொழுக்குத் ; 14 யரியா ; 17 யிருவை ; 20 
வார்கிளியே. 82. 6 தேயவகை ; 8 யுழைநிலம் ; 11 ஆயிடை ; 15 பாலுமிட ; 
16 மேய்தரு ; 18-19 மருங்குடன் முன்னரு. 83. 6-7 பாலுழை பாடு ; 9 
புடைஞாங்கர் ; 15 குடுமியுந்தி ; 16 மேலு . 84. 2-3 ரெம்ப ரெவணீண்டு . 

சாமிநாதையரவர்கள் பிரதியில் 84 , 7 முதல் 151 , 4 முடியவும் , சங்கத் 
துப் பிரதியில் 84 , 10 முதல் 151 முடியவும் காணப்படவில்லை . 


1 ) 


2 


3 


மூன்றாவது 

மக்கட் பெயரியல் 
85. காய்ந்தவர் கோபந் துறந்தவர் யாவுங் கடிந்தவர்மெய் 

வாய்ந்தவ ரையர் முனிவ ருயர்ந்தவர் மாதவத்திற் 
கூர்ந்த முனைவ ரறவோ ருறுவர்மெய்க் குற்றமற்றோர் 

ஆய்ந்த வறிஞர் தபோதனர் தாபத ரந்தணரே . 
86. அந்தமில் காளா முகர்மா விரதிகள் பாசுபதர் 

தந்தன சைவ சமையத் தவர்தோர் சாக்கியரும் 
வந்த பவுத்தர் சமணரா சீவகர் சாரணரு 

முந்திய வாரு கதர்சா ரணரு முனிவர்களே . 
87. முனிவ ரிருபிறப் போர்விப் பிரரையர் மூதறிவோர் 

நனிதிகழ் வேதியர் பூசுர ரந்தணர் நான்மறையோர் 
தினகர ஞாத மறுதொழி லாளர்முத் தீவளர்ப்போர் 

பனவ ர் புரி ) நூலர் மேற்குலத்தோர்வேத பாரகரே . 
88. கற்றவர் சான்றோ ருயர்ந்தவர் நல்லோர் கரியுலகம் 
உற்றவ ரான்றோர் பெரியோ ருடனா ரியருரவோர் 
முற்று முணர்ந்தவர் பேரவை கற்றோர் முதுவர்சங்க 

மற்றுங் கலைஞ ரறிஞர் புலவர் நூல் வல்லவரே . 
89. வல்லவ ராகும் விபுதர் நிபுணர் குசலர்மற்றே 

நல்ல குரவன் பெருமான் முதல்வன்கோ நாதனையன் 
சொல்லு மிறையச்ச னத்தன் பெரியோன் சுவாமிபதி 

[ ய ] ல்லது மாசா னுடன்சாமி கோமா னடிகளென்னே . 
90. அண்ணல் குருசி லுடன் செம்ம லேந்தலும் தோன்றலுமாங் 

கண்ணந் தலைமை சிறந்தவர் பேர்செம்மல் காவலன் கோன் 
எண்ணுந் தலைவ னதிபன் பிரான்வேந்த னீசன்மன்னன் 

நண்ணும் பதிகாந்த னாத னிறையாதி நாயகனே 
91. நாவலர் போற்றும் புரவலன் வேந்த னரபதிகோன் 

காவலன் பார்த்திபன் பூபாலன் பூபன் கலைநிருபன் 
கோவுல காள்மன் னி ( ராச ) னரசன் குருசிலண்ணல் 
மேவு மகிபன் மகிபதி கொற்றவன் வேந்தனென்னே 


4 


5 


6 


7 


86. 9 தவர்தேர ; 18 கதர்கா . 88. 10 ரியருறவோர். 


மக்கட் பெயரியல் 


15 


பை 


8 


92. வேந்தரிற் கேரளன் பூழியன் கொங்க னுதியன்மிக்க 

போந்தடர் கண்ணியன் வானவன் கொல்லிப் பொருனைமன்னன் 
கூர்ந்த குடநாடன் குட்டுவன் வில்லவன் கோதைவஞ்சி 

வாய்ந்த பதிச்சேரன் சேரலன் வான வரம்பன் பொன்னே . 
93. பொன்னித் துறைவ னனக னபையன் புலிக்கொடியோன் 

சென்னி புனனாட னாரிய னேரிச் சிலம்பன்கன்னி 
மன்னு நரபதி செம்பியன் சோழன் வளவனன்னீர் 
கொன்னவில் கோழிப் பதியோ னிரவி குலத்தவனே 

9 
94. குழுமிய கூடற் கொருகோன் கவுரியன் கோற்கை தவன் 

செழியன் றமிழ் நாடன் பஞ்சவன் மீனவன் றென்னவன்போர் 
வழுதி மலைய ( ன் குமரித் துறையவன் ) வைகைக்குமன் 

பழுதில் புகழ்மாறன் பூழியன் நிம்பத்தார்ப் பாண்டியனே . 10 
95. பார்க்கிற் பாதர் கவுரவ ராகுங் குறும்பரட்டர் ) 

நோக்கிய வேளிர் புரோசர் குறுநில மன்னர் நுண்ணூல் 
வாக்கினர் தேர்ச்சித் துணைவ ரமைச்சர் வருபொருநர் 
ஆக்குத் தலைமைபெற் றோர் (பரி ) யாளம் பரிவாரமே . 

11 
96. பட்டம் புனையு மமாத்திய ரேனாதி காவிதியென் 

றொட்டிய பேர்மந் திரிதந் திரிக்கென்ப ரோங்கிளங்கோ 
எட்டிய ரிப்பர் பரதர் வயிச்சிய ரேர்த்தொழிலோர் 

செட்டிகள் நாய்கர் கவிப்பர் வணிகர் செலேட்டிகளே . 12 
97. ( கருமஞ்செய் காராளர் வேளாள ரேவெண் களமர்பினோர் 

மருவு முழவர் சதுரத்தர் வார்த்தையர் மண்புதல்வர் 
பெருகிய சூத்திரர் மாமாத் தியர்பிட கர்மருத்து 
வருமுப் பமைப்ப ருமண ரளவரு மாவர்மற்றே . 

13 
முற்றுங் குலால ருடன் கும்ப காரர்வேள் மட்பகைஞர் 
முற்றும் குயவர்வேட் கோவரு மாகு முழுதும்வல்லோர் 
( கற்ற தபதிய ரோவியர் கொல்லர்கம் மாளர்சிற்பர் 
அற்ற யவனர் புனைவித் தகரக்க சாலையரே , 

14 
199. சால்கஞ்ச காரர்கன் னார்கன் னுவர்தரு காழியருங் 

கால்கொண்ட வண்ணார்பேர் காரோட ரேயுறை காரரென்பர் 


98 . 


92. 19 மான . 94. 3 றெருகான் . 96. 13-15 பரவிரிச்சியராத் தொழி 
லோர் . 97. 16-20 வரும வருபபடு மணரமைப்பரளரு மாவமற்றே. 98. 13 
ரோவியக் 


18 


கயாதரம் 


தோலென்றும் விற்போர் பறம்பராஞ் சூனரு மூன்விலைஞர் 
( மால்கொள் பழையர் துவசர் படுவர்கள் வாணியரே , 


15 


16 


100. வாய்ந்த குணுங்கர் கவுண்டர் கனகதர் வங்கர் புல்லர் 

சேர்ந்த புலைஞரிழிஞர் சண் டாளர்பேர் சென்னியரே 
சார்ந்த வயிரியர் மாகதர் சூதர் மதங்கர் தப்பா 

ஏய்ந்த விசைகாரர் பாடல்வல் லோர்பா( ண ) ரென்பர்களே , 
101. பண்டரு மோவரும் பாடற்கீழ் மக்கள் பெருமஞ்சிகர் 

மிண்டு மயிர்வினை நாவிதர் வாயிலர் கூத்தர்மிக்க 
கண்டவே ழம்பர் கழா ( ய ) ரியவர்தோற் கைவினைஞர் 

கொண்ட நரப்புக் கருவிவல் லோர்கள் குயிலுவரே . 
102. வம்பரதிதி புதியோர் நொதுமலர் வாலுவருந் 

தம்பமில் கூவியர் ( பாகி ) தவ (சியா ரட்டர் தம்மை 
நம்பிய தொண்டு தொழும்பாம் பதிகர் வழிநடப்போர் 

வெம்பிய சாரணர் தூத ருசாவொற்றர் வேய்ப்பர்மின்னே 
103. மின்னிவர் வேலன் முருகன் படிமத்தன் வேள்வெறியாட் 

டுன்னிய தேவரா ளன்மூகை மூங்கையு மூமையென்பர் 
தென்னியல் சேடர் சிலதர் சிலதியர் சேடியரோ 
டின்னும் பரிசன மேவல்செய் வோர்பெய ரெல்வளையே . 


18 


19 


104: வளந்தரு பேடியர் பேடுகள் பேடர்கள் பெண்டகர்மற் 

றுளந்தரு சண்டங் கிலிய மலியென்ப ரோதுசிந்து 
தளர்ந்த குறள்வாம னங்கோணல் கூன்குஞ்சந் தாழ்செவிடே 
அளந்த வெதிர் முடம் பங்கென வோதின ராய்மயிலே . 


20 


21 


105. மருவிய பூரியர் நீசர் கயவர்கீழ் மக்கள் புல்லார் 

கருதிய பேதையர் தீம்பர் முசுண்டர் கலர்முசுடர் 
திருகிய வாக்கர் சிறுமைபொல் லார்கையர் சீத்தைகல்லார் 

அருளிலர் மூர்க்கர் (சுமடர் தீ யோர்பொறி யற்றவரே 
106 அற்றவன் போதஞ்) சிதடன் முழுமக னஞ்சிழுதை 

மற்றுஞ் சளன் பேதை யாதனா டண்ணை ம்டங்குதலை 
முற்றி ( ய ) வஞ்ஞையு மூடனு மாமா துலர்முயற்சி 
யிற்றவ ரார்த்தர் துயருறு வோரென் றிசைப்பர்களே . 


22 


100. 5 வங்கர்புல்லார் . 101. 13 கழாது . 104. 13 னங்கண்கோணல் . 
106. 2-4 போதமுழுமனசிதட . 9 டன்னை . 


மக்கட் பெயரியல் 


17 


24 


25 


, 


107. கள்ளர் கரவடர் சோரர் விழைவவாக் காதலிச்சை 

விள்ளு நயத்தல் விருப்பார்வம் வேண்டுதல் வேட்டல்நச்சுக் 
கொள்ளு நசைவாஞ்சை யாதர வாசை கொடியபற்றாம் 
உள்ளு முது ( வோ ரறிவோர் கிழவ ருரியவரே . 

23 
108. வல்லாளன் மீளி விறலோன் விடலை வயவன்வென்றி 

நல்லோன் பெயர்( கா முகர் )சது ரர்நாக ரீகர்நல்லோர் 
ஒல்லும் விடர்காம மிக்கவர் தூர்த்த ரொழுக்கமில்லோர் 

எல்லா மியவுள் புகழோன் வியவனு மேவுவனே . 
109. ஏவிய காளை குழகன் ) மழவன் முருகனின்னு 

மேவிய சேடன் குமர னிளையோன் பெயர்மெய்கற்றோர் 
நாவலர் மங்கலப் பாடக ரோடெட்டர் நற்கவிகள் 

பாவலர் பல்கலை வல்லோர் கடிகையர் பாண்மொழியே . 
110. மொழியு நிருத்தர் பொருநர் நடியரா முன் ( னுந் 

வருடர் 
வழிபடு கண்ணுளர் கோடியர் கூத்தர் வயிரியரோ 
டொ [ N ] வி லவினைய ரேசூதர் வந்திய ரேபுகழ்வோர் 

பழுதில்வே தாளியர் மாகதர் பூகதர் பப்புவரே . 
* 111. புகல்வா துவருட னாதோ ரணரானைப் பாகர்பொற்பிற் 

ககலா வலவருஞ் சூதருந் தேர்ப்பாகர்/ வாதுவரே 
இகலார் பரிமா வடிப்போரிரவலர் யாசகரோ 
டகலாத பாடகர் பட்டர் பரிசிலோ ராமென்பரே . 

27 
112 , ஆன மறவர் பொருநரே நாள ரயிலுழவர் 

மானவர் வீரர் செருநர் திறலோர் வயவர்மள்ளர் 
தானை யபையர் தறுகண்ணர் கூளியர் சூரர்தப்பா 

ஏனைய சல்லியர் கூவனூல் வல்லவ ரென்று கொள்ளே . 
* 113. கொண்டோற் பிழைத்துப் பெறுமகன் குண்டகன் கோளகனுங் 
- கண்டோர்க்குக் கைம்மை பெறுமகன் 

கன்னிசேய் கானீனனாம் ) 
வண்டார் குலீனன் குலமில் லவன் வல்ல வன்வலவை 

தண்டாத வல்லும் எல்லோர்வல் லார்மாட்டா தாரறியே .) 29 
114. அரிபர ரொன்னார் மடங்கா ரமரா ரமித்திரரே 

கருதல ரொல்லார் நவ் வார்மரு வார்கறுத் தாரடர்வோர் 


26 


28 


( 


107. 4-15 பண்புப் பெயரியலில் வரற்பாலன . ஆதரங் காமம் ( 312 ) 
என்ற செய்யுளைக் காண்க. 109. 3 குழவ . 110. 4.5 நொடியராமுனடாட ; 
12 லவினைஞ ...ாடு . 111. 15 வாசகரோ . 113. 1 கொண்டோர்ப் ; 12 
குழலினன் ; 17-18 வல்லுணர் வல்லோர். 

3 


18 

கயாதரம் 
தரியல ரொட்டார் செறுநர் நள் ளார்தெவ்வர் சாரலர்மா 
றிரிபகை நேரார் நிகரார் முனைந்தா ரெதிர்ந்தவரே . 


30 


115. தக்கவர் துன்னின ரொன்றினர் கூடினர் சாலவன்பு 

தொக்கவர் நள்ளுரு ரோல்லுநர் மேவின ருந்தொடர்ந்தோர் 
ஒக்கல்கேள் கூளி குடும்பு துணை நட் புறவுசுற்றம் 
மிக்க கடும்பு கிளை தமர் பந்தம் விருந்தமுமே . 


31 


116. விரைதரு மாடவ ராடூஉ மகன்மைந்தன் மேவுபுமான் 
ரரும் 

டன் மானிடர் மானவர் மாக்கள் மனுமனிதர் 
புருடரொ டாளனு மாந்தரு மாகும் புனைந்துரையால் 
அரிவைய ராடவர்க் காகும் பெயரோ ரளவில்லையே . 


32 


117 ,அங்கனை நாரி மகடூஉத் தெரிவை யரிவைமகள் 

மங்கை மடந்தை பிணாமானி கா [ ரி ] கை வஞ்சனியே 
தங்கிய தையல் மடவரல் மாது தளிரியல்பெண் 
எங்கும் வனிதை பெதும்பைமா யோள் பேதை யேழையுமே : 33 


படி 


118, ஏமஞ்செய் கோமா ளடிகள்கோ மாட்டி யிறைவியத்தை 

சாமி குரத்தி பெருமாட்டி யாசாள் தலைவியை ( ய ] 
நாமங்கவுந்தியும் பம்மையு மாரு கதத்தவப்பெண் 
சேமங்கொள் ) கைம்மை கயினி கலன்கழி சேயிழையே . 


34 


119. இழைபுனை வேசியர் கூத்தியர் சூளைய ரெண்கணிகை 

விழையும் பரத்தை நடிப்போர் பொதுப்பெண்டிர் பேர்விறலி 
பழகிய பாடினி பாட்டி மதங்கியும் பாண்மகளாம் 
வழியுடன் செல்வோ ளெ ( மி ) மைம்மை வந்தை மலடிமின்னே . 35 


120. மின்னிவர் வேலனு மீளியுங் காளை விடலையும்பா 

லைந்நிலங் காவலன் பேராம் குறவ ரரும்புனவர் 
மன்னு மிறவுளர் குன்றுவர் கானவர் வாழ்குறிஞ்சித் 
தன்னில மக்கள் கொடிச்சி குறத்தி தலைமகளே . 

36 
121. தலைமகன் வெற்பன் பொருப்பன் சிலம்பன் தருபொருநன் 

நிலைபெறு கானக நாடனு மாம்விந்தர் நீள்பொதுவர் 
குலவில் குடவ ரிடையர்கோ பாலர் தொறுவர் நன்கோ 
வலாண்ட ரண்டரான் வல்லவ ராய ரமுதரென்னே 

37 
116.7 மானுடர் . 118. 3-4 னடிகள் .... ராடம் . 119. 6 விசையும் ; 
15 பாணர்களாம் . 120. 14 தானவர். 


ܪܝܝܝܐ 


மக்கட் பெயரியல் 


19 


ட 


122. என்றும் தொறுச்சிய ராய்ச்சிய ரேன்ற பொதுவியரே 

துன்றுங் குடத்திய ராகு மிடைச்சியர் தோன்றலண்ணல் 
முன்றிகழ் கானக நாடன் குறும்பொறை நாடன் முல்லைக் 

கெ [ா ) ன்றுந் தலைவன் னுளையர் பரதவ ரின்னமுண்டே . 38 
123. உண்டாம் வலைஞர் கலவர் திமில ருததியருங் 

கொண்டார்க ணெய்த னுளைச்சியர் கூறும் பாத்தியரும் 
தண்டாத வங்கில மாதர் தலைவன்பேர் கொண்கன்மன்னுங் 

கண்டார்கள் மெல்லம் புலம்பன் ( றுறைவன் கடற்சேர்ப்பனே 39 
124 ! சேருங் கள [ ம ] ர் தொழுவர் விளைஞர் செறுவர்மள்ளர் 

வாருங் களைஞர் கடைய ருழவர் வருகம்பளர் 

பேரென்க வாற்றுக்கா லாட்டி யுழத்தி கடைசியர்பேர் 
/ [ ஊரன் மகுணன் கிழவன் மருதத் துரியவனே . ) 

40 
125. உரிய மனைவி கிழத்தியில் லாளில் லுயர்மருதத் 

தரிய தலைவி ( யர் ) க் காமுல்லை மாதர்க்கு மாகுமென்க 
தருதந்தை யெந்தை பயந்தோனையனப்பன் றாதையத்தன் 

பெருகுமெம் மானும் பிதாமா துலன்மாமன் பேர் முன்னெல்லே . 41 
126. எல்லை மணமகள் காதலி காந்தை துணைவியில்லாள் 

வல்லபி பாரியை நாயகி தாரம ] னைவிமனை 
நல்ல வுரிமை தடைவிருந் தங்கற்பி னாள்கிழத்தி / 
வல்லி சிறுவி தனையை புதல்வி மகட்பெயரே . 

42 
127. மதலை சிறுவன் றனையன்கால் சந்ததி மைந்தன் மகன் 

புதல்வன் பிறங்கடை யெச்சம் வழித்தோன்றல் புத்திரன் சேய் 
குதலை பொழிபின் பிறங்கு மகவு குழவி செம்மல் 
உதவி ( ய ) குட்டன் குருளை சுதன் பிள்ளை யோதினரே . 43 


128. ஓங்குஞ் சிறாரு மகாருஞ் சுதர்பன்மை யோது நண்பன் 

பாங்க னெலுவன் றுணைவன்கேள் தோழன் சகாயன் பொய்தல் 
பாங்கிநற் சேடி யி ( ண ) ங்காயந் தோழி பயிலிகுளை 
தாங்குந் துணையோரை யெல்லா வெடிமுன் னிலைசாற்றுமே . 44 


129 ( சாற்றுங் கணவன் பதிதோழன் காதலன் றான் றலைவி 

தேற்றும் புதல்விநற் றோழியுங் காதலி சேனை தண்டந் 


124. 10 வருகம்புளர் . 125. 5-6 லுயமதை திரிய . 128. 16-17 காங் 
குந் தனையோரை . 


20 


கயாதரம் 


தோற்றும் பதாதி பதாகினி யூகந் தொடர் ( வாகி ] Q 
மாற்றும் படைபாடி வானி யநிகம் வரூதினியே . 

45 
130. வரு( ங் ) கட கந்தக் திரஞ்சாது சங்க ( ம் ) வரூதமற்றும் 

பெரும்படை தானைதார் தூசி பகுதி கொடிப்படைப்பேர் 

கருங்குழை சூழ்கடைக் கூழையொட் டுண்டை ( யுங் ) கையணியோ 
ப டிரும்பெயர் பூகம் படைக்கை வகுத்த லெனமதியே 

46 
131 மறவர் புளிஞர் கிராத ரெயினர் வனசர்சில்லர் 

குறவர் கலர்வேட ராறலைப் போர்மா குலர்சவரர் 
இறவுள் வியாதர் கருநிலத் தோர்கா னவருமக்கட் 

செறிவினை ம ( ன்பதை பைஞ்ஞில மாகவுஞ் செப்புவரே . 47 
132. புரங்கடஞ்சட்டகந் தாபரங் காத்திரம் பூட்சியங்கங் 

குரம்பை யுறுப்பாக மாக்கை மெய் ( யாதாரங் ) கூடுருவம் 
பரந்தனு மூர்த்தங் களேபரங் காயம் படிவம்பிண்டம் 

உரங்கொள் வடிவ முடல்தேக மேனி யுடம்பென்பரே . 48 
133,உடற்கு ( றை யட்டை கவந்தமும் யூபமு மாங்குணுங்கு 

கடப்படு கின்ற வழனுஞ் சவமுங் களேபரமும் 
அடக்குங் குணபமு மாகும் பிணமினி யாய்பதந்தாள் 
நடக்குங் கழல்கால் சரணடி பாதமு நன்னுதலே . 

49 
134. நற்காற் பாடு காடாகுஞ் சானு நவில் முழந்தாள் 

சொற்பாய வாமமூருக்கந் துடையுருச் சோகங்கவான் 
பொற்பார் குறங்கு நிதம்பங் கடிதடம் போற்றுமல்குல் 
1 கற்பால் மருங்குல் நுசுப்பு நடுவிடை காரிகையே 

50 
135.காணு முதரஞ் சடாம் வயின்மடி துத்தங்குக்கி 

பூணும் வயிறுந்தி நாபி மிதலைகொப் பூழிலஞ்சி 

நாணும் பொகிலு மெனுமார் பகல நவிர்மருங்கு 
* கேணிக ரில்லா வுரமாக மென்று கிளத்தினரே . 

51 


136 கிளருங் குரூஉக்கணஞ் சொற்கங் குயங்கொங்கை கேடில் தனம் 

வளரும் பயோதர மம்ம நகில்முலை மாதர்க்கென்பர் 
அளவில் சுணங்கு பொறிதித்தி யுத்தி திதலையுடன் 
தளர்கின்ற வந்திகை தேமல் வரிது ( தி) சாலவையே . 52 

129. 14 பூபத் ; 18 பாணி ; 19 யதிகம் . 130. 5 வரிதன் மற்றும் ; 
14 டுண்டல ; 17 

தம் . 132. 1 புரங்கனஞ். 

133 . 

2 மட்டை . 
135. 3 சடாநம் ; 20 கிளர்த்தினரே . 


மக்கட் பெயரியல் 


21 


137. வைத்த புயமொய்ம்பு தோள்வாகு பாணி வலியவத்தங் 
கைத்தலம் யாவுங் காங்குடங் கையகங் கையங்கையாம் 

வித்தக மான நகமுகிரங்குலி மெல்விரலாஞ் 

சுத்தம் புறம்வென் வெரினு முதுகென்று சொல்லுவரே , 53 
138. சொல்லுஞ்சுவலுஞ் செகிலு நிகலமுந் தோள்மிசையாம் 

புல்லிய கண்டங் கிரீப மிடறு புனைகந்தரம் 
ஒல்லுங் களங்கழுத் தோது 

மெருத்தம் பிடர்த்தலைபின் 
நல்ல கயிலுஞ் சிறுபுற மும்பிடர் நற்பிடியே . 

54 
V 139. பிறக்கும் பிறகும் புறமு ம [ u ] [ மு ] ம் பின்பு முகம் 

நிறக்கும் வதனமு மானன மும்மென்பர் நீடுமுத்தந் 

துறக்கு மிதழோட்டம் பாலிகை யாகு மதரந்துண் ( ட ) ம் 
/ குறி ( க் ) கொண்ட நாசி க [6 ]பாலங் கவுளுங் கொடிறென்பரே . 55 
1140 பல்லெயி றேதட்டந் தந்தம் முறுவல் பயில்நகை ( 6 ] ய 

( நல்ல முறுவலு மூாலு மாகும் நகை தனக்கும் ) 
( புல்லு மணரியா மண்ண மணராகுங் கீழ்வாய்ப்புறஞ் 
// சொல்லிய வண்ணமுண் ணத்தா ( ல) ந் தாலு நாச் சொன்னயந்தேதே . 
141 நயனம் விலோசன நாட்டம் விழிநோக்கஞ் சக்கம்பகம் 
பயம்வரு நேத்திரந் தாரைகண் கோப்பார்வை பாலநெற்றி 

இயவளி கங்குள மத்தக முண்ட மிலாடநுதல் 

பெயரும் புருவம் புரூர நுதல்நற் பிருகுடியே . ) 
142. குடிகொண்ட கன்னஞ் செவிகாது சேகரங் கூறுமுச்சி 

முடிசென்னி யுத்தமாங் கஞ்சிரங்கம் ) நவி ரந்தலையாங் 
குடுமி நவிர்பங்கி பித்தை புனைசிகை குஞ்சிதொங்கல் 

மடியுஞ் சுரியலொ டோரியு மைந்தர் மயிரென்பரே .) 
143. மயிர்வண்ண மாதர்க்குக் கூந்த லளக மராட்டமைம்பால் 

பயில்கின்ற கூழை குழல்கொந் தளம்பரி சார்கதுப்புத் 
துயல்கின்ற கோதை குரலோதி கேசஞ் சுரியல்சுருள் 

செயிர்தங்கு ரோமஞ் சிரோத்த முடம்பிற் செறிமயிரே , 59 
1144.மருவள கங்கொந் தளமே விலோத மயிர்க்குழற்சி 

தருபின் னகம்பந்த முச்சி முடிகொண்டை தாழ்சுடிகை 


57 


58 


137. 17 புறம்பென் . 138. 4 நிவலமும் . 141. 4-5 வழிகோக்கஞ் 
சாகம்பகம் . 142. 17 சுரியமொ . 143. 11 துயிர்கின்ற . 


22 

கயாதரம் 
வருகுழ லோடு சிகழிகை யாவு மயிர்முடியாம் 
விரிசடி லம்பின்னல் கோடீரம் வேணி மிகுசடையே 

60 
145.சடங்கொண்ட கத்துங் கொளுத்துங் கழுத்துஞ்சந் தாமிறையே 

இடங்கொள் பிறங்கெனல் சேக்கையு மங்கித முந்தழும்பாந் 
தொடங்கு மரலை கழலைகிரைநாடி சூழ்நரம்பாம் 

விடங்கொ ளெலும்பத்தி யென்பாங் கபாலமும் வெண்டலையே . 61 
146. வெற்றுட லென்புகங் காளங் குடுமி விரும்புசிக்கந் 

தெற்றிய சூளி சுடிகை சிமையஞ்சிகைசிமிலி 
முற்று நவிர்முடி முச்சியாங் காத்திர மூண்டசினை 
மற்று மவையவ மங்க முறுப்பென்பர் வாய்ந்தவரே 

62 
147. வாரிய கேள்வி மறையவர் வேந்தன் வடகலை தேர் 

ஆரிய நாடன் தமிழ்நாடன் தேவை யதிபனென்னும் 
ஓரியல் பான குணத்தான் கெயாதரத் துள்ளமைத்தான் 
பேரியல் பாலொரு மூன்றா வதுமக்கட் பேரியலே . 

63 


மூன்றாவது மக்கட் பெயரியல் 

முற்றும் . 


144. 16 விரிசெடி . 145. 8 செய்கையு . 147. 14 கெயாகாத். 


நான்காவது 
விலங்கின் பெயரியல் 


2 


- 


148. இயல்மிரு காபதி யாளி மடங்கல்கண் டீரவத்தோ 

டயரு மறுகரி ( கேசரி ) சீயம்பஞ் சானனமே 
வயமிகு மாவயப் போத்துரு காயுதம் வாள்வரிமா 

உய ( ரு ) முடங்குளை கோளரி சிங்கமென் றோர்ந்துகொள்ளே 1 . 
149 கொல்லும் வயவரி தீவிசார்த் தூலங் கொடுவரியே 
/ வல்லியஞ் சித்திர காயம்வி யாக்கிரம் வாழ்வயமாப் 
புல்லு மிருகாரி வேங்கை யுழுவையும் புண்டரிகம் 

அல்கு மறுகு புழைக்கையும் யானையு மாளியென்னே . 
150 யானை கடிவை புகர்முகங் தோல்கும்பி யும்பலிபம் 

ஆன கரியுவாப் போதகஞ் சிந்துர மத்திகளி 
றேனைமா தங்கங் கருணிநால் வாய்கய மேய்ந்ததும்பி 

தானமாக் குஞ்சர மாதிரம் வேழந்தம் பேராகு ] மே 
151.பேரு மதமலை தந்தா வளந்தூங்கல் பின் புழைக்கை 

வாரணஞ் சாமோற் பவமே பிரதி மலைவிலங்கு 
பாரிய நாக மெறும்பி வழுவை பகடொருத்தல் 

சாருங் களபம் வயமாக் கறையடி தந்தி செப்பே . 
152. செப்பு நதத்துக் கிரிவனத் தோடு திரிசரமும் 

வைப்பர் பிறப்பு மதகரிக் கென்று மதங்கரடம் 
பொய்ப்பில்கடங்கடாந் தானந்துடியடி போதகமே 
தப்பில் களபங் கயமுனி கன்றாந் தனிக்குயிலே .) 

5 
153. குரகதம் வாசி யிவுளி சயிந்தவங் கோடகமாத் 

துரகங் கனவட்டம் பாடலங் கற்கி துரங்கங்கிள்ளை 
பரியய முந்தூசி யச்சுவம் வாகம் பகர்கந்துகம் 
அரிகுந்தங் கந்திரு வம்மத் திரியுங் குதிரையன்றே 

6 
154. அன்றுங் குடஞ்சுட்டொ டான்பசுப் பெற்றங்கோ வாப்பொதுப் 
துன்றுஞ் சுரபி கபிலை சுரைதேனுக் கோமளமும் 

( பேர் ) 


P 


149. 12 மிருள் காரி . 150. 20 பேரமமே . 151. 2 மறமறி ; 3-4 
தூங்கல்தந் தாவளம் . 152. 2 மருத்துக் ; 6 வைப்பாம் ; 8 மத்தக்கரிக். 
153. 10 துரகங்கிள்ளை ; 12 முத்தரி ; 16 அரிகுந்து . 154 , 6 ( த் ) தொன் றுஞ். 


24 


கயாதரம் 


7 


பொன்றும் பெண் பால்சே விடைபூணி மூரி யிடபம்புல்லம் 

என்று மிறால் பாண்டில் கோபதி புங்கவ மேறெருதே . ) 
155. எருமைகா ரான்மேதி காரச மேம யிடங்கவரி 
1 

வருமத னாமம் பகடு கடாவா மலடுமைம்மை 
துருவை பிரமங் கொறியச மைதுருச் செம்மறியாந் 

தருவ ரிதனாண் கடாவே ழகமேழ கந்தகரே , 
156. தக்க வுதள்செச்சை மோத்தை வெள் ளேற்றை தருமறியே 

புருவை சகஞ்சா களஞ்சாகம் வெள்ளைகொச்சை 
வற்காலி வெள்ளாடு மானமாப் பட்ட மெகினமன்னம் 
வைக்க கவரி கவையமா மாக்கான மாவென்கவே . 


8 


9 


10 


11 


157. கத்தபம் வேசரி கோகுவா லேபங் கழுதைகரம் 

அத்திரி கேழ லரிகிடி கோலம்பூ தாரமைம்மா 
வைத்த கிருட்டி குரோட்டே யெறுழி வராகம்பன்றி 

சுத்தங் கனலி களிறேனம் போத்திரி சூகரமே . ) 
158 , சூழ்வரை யாடு சரபம் வருடையெய்ப் பன்றியெய்யே 

வாழு முளவுமாச் சல்லியம் கவ்வி மறியருணம் 
- தாழும் பிணையுழை யேணங் குரங்கஞ்சா ரங்கமுமான் 

யாழின் மொழியா யிரலை புல் வாய்கலை யேறென்கவே , 
159. ஏறிய பல்ல முளியம்வல் லூகங் கரடியெண்காம் 

கூறுள்ளன் சம்பு நரிபூரி காயன்கோ மாயுவொண்டன் 
சூறுங் குரோட்டா விகலன்தா சோக மிரவணத்தோ 

றுேங் கரபமு மொட்டக மாகு மொளிவளையே . 
160. ஒளிர் பூசை பூச்சை விடருகம் பாக்க னுயர்பவனங் 

களிதரு மாற்சாரம் பூஞை விலாளங் கடுவன்வெரு 
களிதரு மேறென்ப ராவிதங் கானக் குதிரைமரை 

நளிவய முஞ்சச மும்முயல் கீரி நகுலமற்றே . 
161.மறுவறு நான நரந்தங்கத் தூரி மறி துருக்கம் 

பெறுமற் கடங்கவி வானரங் கீசம் பிலவங்கமாங் 


12 


13 


155. 9 கிடாயா ; 18 கிடாயே . 156. 10 வெள்ளையசங் கொச்சை ; 
19 மாக்காள . 157. 8 லரிடேங் , லரிகீடம் ; 9-10 கோலம்பு தாரமபணணனறி ; 
13 கருமா . 158. 6 

7 முழவுயிர்ச் ; 11 வாழும் . 159.6-10 கூறு 
நரிசம்புப் பூரிகாயமுள்ள கோமாயுவே . 160. 3 விருடகம் ; 5 னுயர்பவணங் ; 
13 ராவிகங் ; 18 நளிபல ; 20 நகுலமன்றே , நகுலன் மற்றே . 161.1-10 மறி 
விலா நன்னாவி கத்தூரி மானரந்தந் துருக்கம்- மறி மடற்கடகஙகவிவான ரலங்கீசம 


பிலவங்கம் ; 


விலங்கின் பெயரியல் 


25 


15 


16 


குறுகு பிலவகஞ் சாகா மிருக மரிகோகில 
மறுகு நிரந்தர மூகங் குரங்கு வலிமுகமே. 

14 
162. வரியபெண் பாலவா மந்தியு மூகமு மற்றவற்றுட் 

கரிய குரங்கூகம் காரு மதற்குக்கலைகளவன் 
சுரிகொள் முசுக்கோலாங் கூலமா ஞாளி சுணங்கன் சுவாச் 

சரியு ஞமலி யெகினஞ்சூ ரன்சார மேயமுமே , 
163 மேய முடுவல் சுணங்கனாய் குக்கனும் வேண்டு மூடும் 

பாய முசவிகை கோதாவாங் கோம்பி யரிய தண்டோ 
டேய்சர டங்காம ரூபி முசலி யெழிலோந்தியாந் 

தூயமூஞ் சூறுநற் சுந்தரி சுண்டனுஞ் சூறனுமே . 
164, சூறுஞ் சிகரி யெலியாகு மூடிகர் தொல்விருடம் 
ப ( வேறு மிரும்பன்! 

கருப்பை கரியே யணில்வெளிலாம் . 
மாறில் விலங்கின் பொதுப்பெயர் மாவுடன் மானுமென்பர் 

ஏறு மொருத்தல்போத் தேற்றையே றாண்பால வென்றனரே . 17 
165. என்றும் பெடைபெட்டை நாகு பிணாப்பிணை யென்பபெண்பாற் 

கொன்றுங் குருளை பறழ்குட்டி பார்ப்பு மறியுடனே 
கன்றுங் குழவி மழவு மிவைபிள்ளை காலிநிரை 

துன்றுந் தொறுத்திறம் வால்வா லதிகூலந் தோகையென்னே. 18 
166 தோன்றிய வாற்கீழ் வெருகமஞ் சாகு முதுகுதும்பிக் 

கான்ற செவிகன்ன தாலம்வால் தாலவட் டஞ்செருத்தல் 
என்ற சுரைமுலை யானை குதிரை யிவையுமிழ்நீர் 

கான்ற விலாழி யிமிலேற்றின் மேற்றிரள் காண்முரிப்பே . 19 
167. காட்டிய சாலம் விருந்தம் வியூகங் கணங்குலமே 

கூட்டங் குழுத்திரள் யூதமெப் பாற்குமாங் கோடுமருப் 
பீட்டு முலவைகொம் பென்பர் துவக்கத ளோடுரிவை 
சூட்டு முரிகத்தி மந்தோல் வடகர் துருத்தியென்னே . 

20 
168.திரியவும் பச்சை புறணி சருமமுஞ் செப்பு செந்நீர் 

எருவை சுடுவன் கறைசோரி புண்ணீ ரிரத்தநெய்த்தோர் 


161. 16-17 மறுகிய கோடா . 162. 8 காணு . 163. 2 முடுவன் ; 
10 திண்டோ ; 15 யெழிலோத்தியார் . 164. 2 சிகிரி ; 5 தொல்லிருடம் , 
தொல்விடரும் ; 9 கரிய ; 15 மானுமென்க ; 19 மாண்பால்சே ; 20 வென்று 
ரையே . 165. 3-4 நாகாபிணாப்பிண ( வெ ) . 166. 3 எருக்கமஞ் ; 10 டஞ் 
செருத்தம் ; 18 திமிலேற்றாண் . 167. 4 வியூதம் ; 12-13 முலவை கொப் 
பென்ப ; 17 முரிகிர்த்தி ; 19 துடக்கந் . 168.3 புணரி ; 20 யுண்பூழ்தியே . 

4 


21 


24 


26 

கயாதரம் 
குருதியொ டாமு முதிர நிணநேயங் கூறிழுதும் 
* உரிய விழுக்காம் புலவு முடையூழ்த்தி யூன் பூழ்தியே . 
169. (பூவில்வள் ளூரம் பிசிதம் புறணி புலால்புலவு 

தூவு தடிதசை யூன்விடக் காங்கருச் சூல்சினைபீள் 
மேவு மராள மரவு புயங்கம் வியாளமராப் 
பாவு விடதரங் காத்திரங் காகோ தரம்பணியே. 

22 
170. பன்னக மங்கதம் போகி புயங்கமாம் பாந்தளகி 

மன்னுங்கும் பீனசங் கூட பதஞ்சர்ப்ப மாசுணத்தோ 
டுன்னிய கட்செவி கஞ்சுகி நாக முரகமரி 
துன்னிய சக்கிரி வாதா சனந்தந்த சூகமுமே . 

23 
171 , சூலிய தந்தமு நான்கு கவைநாத் துளைச்செவிகண் 
வாலிய துத்தியொ டுத்தி படப்பொறி 

மாகரளம் 
நீலங் கடுவிட மாலாலங் காள நிகரில்கரம் 

ஆலமுங் காரியு நஞ்சாங் கலுழ னரியூர்தியே . 
172 .ஊரும் வயினன் ககபதி நாகா சனனுவணன் 

ஆருங் கருடனெருவை யுவணப்புள் ளாங்கழுகு 
வாருண் டகஞ்சிம்புள் சாதக மேவானம் பாடியென்பர் 

காரண்ட நீர்க்காக்கை போதாப் புதாநாரை கண்டுகொள்ளே . 
173. கொள்ளுங் களகண்டங் கோகிலந் தானுங் குயில் சுகமுங் 

கிள்ளை யரிதத்தை வன்னியு மாகுங் கிளிசக்கரப் 
புள்ளுட னேமியுங் கோ ( க ) முஞ் சக்கர வாகப்புள்ளாம் . 
துள்ளுங் கபோதநற் பாரா வதந்தூ துணம்புறவே. 

26 
174. புதியநற் குக்கில் சகோரஞ்செம் போத்து பொருசரணா 

யுதமொடு குக்குடம் வாரணஞ் சேவ லுயர்கோழியாம் 
இதல்பூழ் சிதல்கவு தாரி பகண்டை யிதல் சிவலாம் . 
--- சிதடி நெடிசில்லி சிள்வீடு கம்புள்சம் பங்கோழியே . 27 
175. கோலும் வயவன் வயானன் வலியான் குரண்டங்கொக்கு 

மேலும் வலாகம் பகமும்வண் டான நல் வெண்குருகுஞ் 

169. 4 புருளி ; 10 சூல்கிளைபீன் . 171. 9 யுடப்பொறி ; 10 மாகாளமா ; 
14-15 கால 

நிகரில் தட்டம். 172. 14 மேவான ; 19 பிதாநாரை , புதா 
வென்று . 173. 3 கோகுலம் ; 6-7 கிள்ளையும் தத்தையும் ; 13 கோதமுஞ், கோர 
முஞ் . 174. 15 யிகல் சிவலாம் ; 17 நெடுஞ்சில்லி , நெடில் சில்லி ; 18 சில்வீடு . 
175. 2-4 வலியான் வயானன் வயவன் ; 3.4 வயான் வலியானென் 

; 
8 பெ ...ாமவண் ; 

9-104டானமு மொண்குருகு ; 10 வெண்குருகு ; 13 நாகுண ; 
14 வான்பூவை , வான்பூசை ; 15 கயமதென்னே . 


25 


* 


விலங்கின் பெயரியல் 


27 


28 


சாலும் பெருநாரை நாகண வாய்பூவை சாரிகையாங் 

( காலுங் கயவாய் வலியான் குருவி கரியதென்னே . 
ப 176 . கருமகள் காரி கொடிவாய சங்காகங் கார்க்காடம் 
- வெருவிய காடை குறும்பூழ் சிரல்மீ னெறிபறவை 

பெருகிய வோதிம் மன்ன மெகினம் பிணிமுகமூர்க் 
குருவி சடகம் வியங்கங்கஞ் சேனமுங் கூன்பருந்தே . 

29 
177.கூகை குடிஞை குரால்கோட்டான் மஞ்ஞை சிகண்டிசிகி 

தோகை மயூரம் பிணிமுக மேகாரஞ் சொல்லுமயில் 
கேகயங் கூந்த விறகு கலாபங்கேழ் கூழை தொங்கல் 

தோகையும் பீலி முருந்த தன் முள்ளாந் துடியிடையே. 30 
178. இடையு மிருடிகூன் பிங்கலை கின்னரி யாந்தையென்பர் 

விடையில சாரசம் புட்கரம் வெண்குரு காகும்வெய்ய 
கடைபயி லன்றில் கிரிஞ்சங்கீ ரங்கிள்ளை காரியென்றாம் 

புடைக்கம் போகில் சகுனம் பிணிமுகம் புட்பொதுவே . 31 
179. பொதுளிய தும்பி பிரசம் பிரமரம் புள்ள றுகால் 

மதுகரங் கேசர மார்பதந் தேனீ வரிக்கடைமாக் 
கதுவிய சூதகஞ் சாரங்கம் வண்டு கழுதுசுரும் 
பிதவிய கீதம் அரியளி யே மி றென் றிசையே . 

32 
180. இசையும் பதங்கஞ் சலபமும் விட்டி லெழாலொடுபோத் 

தசையு மயில்பெறு மல்லாத புட்களாண் பால்சேவலாம் 
வசையில் பெடைபெட்டை பெண்பால கோழி வருகுடிஞை 

நசையி லிரண்டொழித் தியாவும்பெண் பாலள கென்பர்நன்கே. 33 
181. நன்றாய பிள்ளையும் பார்ப்பும் பறவையி னல்லிளமை 

ஒன்றாஞ் சினையுட னண்டமு முட்டை யுயர்ந்ததுண்டஞ் 
சென்றாய மூக்கு மிதன்வர் யலகு சிறைகுரலோ 
டின்றாய் கூழை பறை தூவி பிஞ்ச மிறகென்பரே . 

34 
182. படங்கொள் துழனி பலபுள் ளொலிக்கூட்டம் பார்க்கில்வன்மீன் 

இடங்கர் கராவு முதலை) மகாஞ் சுறாவிறவே 


176. 1 கருமுகில் ; 17 சகடம் , சடங்கம் ; 18-19 விகங்கங்ககஞ் சேனம் . 
177. 8 பணிமுக ; 11-15 கேகய மாங்கூழை கூந்தல் சிறகு கலாபந்தொங்கல் . 
178.6 விடைமயில் , 11 கடைபய ; 13 க்றவுஞ்சங்கீ . 179.6-7 மதுரசஞ் சேகர ; 
16 புதவிய ; 19 தேன்ஜிமி . 180. 2 பதகஞ் ; 3 சலசமும் ; 6 தசையில் ; 
20 கல்லள் நன்கே . 181. 13 மிதன்றூ ; 16 டொன்றாய் . 182. 18 சரசா . 


28 . 


கயாதரம் 


35 


36 


தடங்கொ ளிறால் மீன மச்சஞ் சகுலி வகுலியுடன் 

அடங்கு மயிலை சலசர மீனென் றறைவர்களே . 
183. அறைகின்ற நூறை மலங்கு கெடிறு கெளிறனந்தம் 

பறைகின்ற மீன்பேர் வழக்கினுட் காண்க பணிலம்வளை 
குறையொன்றில் வாரணஞ் சங்கு சலஞ்சலங் கோடுகத்து 

மறைகின்ற நாகு சுரிமுகங் கம்பு வலம்புரியே . 
184 புரியு மெருந்திற லோல் கருநந்து நாகுபொற்பிற் 

சுரிமுக நத்தை மரைதேரை நீகந் தவளை சொல்லில் 
அரியிவை மண்டூகங் கச்சபங் கூர்மங் கமடமஞ்சித் 

திரிதரு மாமை தெறுக்கால் விரிச்சிகந் தேளதென்னே. 
185 ,தெள்ளு முலுதை சிலம்பி சிலந்தி சிதலைசெல்லோ 

டள்ளுறு மாழல் கறையான் குளிர்நண் டலவனுடன் 
நள்ளி களவனுங் கற்கட கம்மு ) சு நல்லுளுவாம் 

நொள்ளையு நாகர வண்டா முறவியு நுண்ணெறும்பே . 
186. எள்ளும் பிபீலிகை கீடங் கிருமி யிவைபுழுவாங் 

கொள்ளும் பிரசமுங் கோற்றே னிறால தன் கூடதென்பர் 
கள்ளு நறவ நறாமது மட்டுக் களிபிரசந் 
தெள்ளு மகரந்தங் கொங்குதேன் வேரியுந் தீட்டினரே . 


37 


38 


39 


187. தீட்டு மறைபயில் நாவின னென்றுஞ் செழுந்தமிழ் நூல் 

கேட்ட செவியினன் கேளா வறிவன் கெயாதரத்துள் 
ஈட்டிய சொற்பொரு ளெல்லாந் தொகுத்தீ ரிரண்டாவது 
காட்டிய தொல்லை விலங்கின் பெயரியல் கண்டுகொள்ளே . 


40 


நாலாவது விலங்கின் பெயரியல் 

முற்றும் . 


183. 13 ( ங் )கம்பு ; 19 ( ஞ் ) சங்கு . 184. 11 அரியியை ; 20 தேளென் 
பரே . 185. 2 முலதை , மிலுத்தை ; 11-12 நள்ளியுங் கள்வனுங் ; 14 கஞ்சுவா . 
186. 2 பிபீலிகங் ; 5 யிவையுளுவாக் ; 10 கூடதென்க ; 11-12 அள்ளு நறவு . 
187. 15 ரிரண்டாவதாக் ; 18-19 விலங்கின்றன் பேரியல். 


1 


2 


ஐந்தாவது 

மரப் பெயரியல் 
188 கொந்தாருஞ் சந்தானந் தேவதா ரம்பாரி சாதங்குன்றா 

மந்தாரங் கற்பக மாகுமைந் தாரு மலையஞ்சந்தஞ் 
சந்தாரஞ் சாந்தம் படீரமா ரஞ்சந் திரதிலதம் 

அந்தாருப் பூழி லகில் காக துண்ட மகருவுமோ 
189.இருதும் பணைபோதி யச்சுவத் தம்பிப் பலங்கணவம் 

அரசு மராமர மாகுந் திருமா மால்வடந்தொன் 
மரமே பழுமரங் காமரங்கோளிமென் பூதவமாம் . 
- மருதா மருச்சுனம்வா னீரம் வஞ்சுளம் வஞ்சியென்னே , 
190. வஞ்சமில் சண்பகஞ் செண்பகஞ் சால மராமரமா 

எஞ்சலி லாச்சாவகுள மிலஞ்சி மகிழிரத்தி 
விஞ்சு மிறலி திமிசு கணிவேங்கை வெள்ளில்விளாப் 

பஞ்சரத் தோடு செங் கோடு செருந்தியென் பான்மொழியே. 
191. பாடலம் பாதிரி காஞ்சுரை யெட்டி பனசம்பலாக் 

கூடிண ராங்கன்னி காரமுங் கோங்குகுக் தங்குருந்தம் 
காடுசெய் பிண்டி யசோகு செயலைகா கோளியுமஞ் 

சாடி திலகம் பசும்பிடி பச்சை தமாலமென்னே . 
192. மாதளை மாதுளங் கங்கழு முட்சுர புன்னைவழை 
தாதிம மாந்தாதி மாதளைசம்ப முருகெலுமிச் 
சோது நரந்தநா ரத்த முடங்கல் மடிகண்டலே 

கேதகை கைதையுந் தாழை கவிர்கிஞ் சுகமுருக்கே. 
193. முருகுலா வச்ச மகத்தி புழகு புனமுருங்கை 
( குருகு குருக்கத்தி மாதவி கூம்பல் கடம்பல்குமிழ் 
( அரிதகி யாகுங் கருநெல்லி யாமல கம்புளிதித் 
துருணி யெகினமொ டாம்பிலஞ் சிந்தஞ்சிந் தூரமுமே . 


3 


4 


5 


6 


188. 1 கொந்தாகுஞ் ; 10 மலைவிசத்திற் ; 11 சந்தானஞ் ; 12-14 சந்தனஞ் 
சாந்தமு மாஞ்சந் ; 16 ஐந்தாருப் . 189. 5 பிலங்கணவம் ; 14-15 கோளிமன் 
பூவாமாம் ; 15 பூதங்கமாம் , பூதமரம் . 190. 5 மராமரமாம் ; 10 யகுழிரத்தி . 
191. 4 பெட்பின் ; 6 காமின ; 10 தங்குருந்தாம் ; 15 கோகுளிமஞ்; 17 தில 
தம் . 192. 3 கங்கடு ; 6-7 தாதிமந் தாதியு ; 10 முருக்கெலுமிச். 193 . 
1 முருகிலா ; 16 திருணி ; 18 டாம்பிரஞ் ; 19-20 சிந்தநற் சிந்தூரமே . 


7 


8 


9 


30 

கயாதரம் 
194. சிந்தை செய் விண்டல் கிளைவேணு வோல் திகிரிகழை 

சந்தி பணைபாண்டில் கீசக மோங்கல்வேய் தட்டைவரை 
முந்தூழ் வெதிர்காம்பு தூம்பமை வேழ முளைதிரிகண் 

கந்தி நறும்பாகு பூகதம் பூகம் கமுகொடைந்தே ., 
195 கன்னல் கழைவேழ மிக்குத் தருகற் கரும் புன்னை 

புன்னாகஞ் சன்மலி பொங்க ரிலவாங் களாக்களவாம் 
பன்னல்காற் பாசம் பருத்திபுற் றாளி பனைபெண்ணைபோந் 
துன்னிய நீலங் கருந்தா ளுடன்றால் மோதினரே 

ரே . ) 
196. ஓதிய வாசினி யீரப் பலாவா முடைகுடைவேல் 

தாதகி யாராகு மாத்தி கதிரங் கருங்காலிதான் 
சூத மாஞ்சே கரமாழை மாவாம்ப்ரஞ் சொல்லிற்கொக்காஞ் 
சாதி பிரம்பு வெதிர முடன்சூரல் தப்பில்லையே . 
197. இல்லிலந் தேறா மிரத்தி யிலந்தை யிதழிகொன்றை 
சொல்லிய தாமங் கடுக்கைசா கஞ்சாதி தேக்கதென்பர் 

லுவ மாலூரங் கூவிள மங்கோல மேயழிஞ்சில் 
புல்லிய செம்மர மாகுந் நுணாவு ( ம் ) புனை தணக்கே . 
198. புனை தரு நீபங் கதம்பங் கடம்பாம் புகல்கதலி 

வனையு மரம்பையும் வாழை கலிகமும் வன்னிசமி . 
இனையு முதும்பர மத்தி யருக்க மெருக்கு நிம்பம் 

நனைமலர் வேம்பு துடியேலஞ்சம்புவும் நாவலென்னே. 
199. நாகமாஞ் சுள்ளி நறவமு ஞாழலே நன்மரவம் 

ஆகுந் துருக்கமுங் குங்கும்மேரண்ட மாமணக்குத் 
தாகங் கெடுநாளி கேரந் தடந்தெங்கு தாழையென்பர் 

போகிய காயாவே காசையு மால்வண்ணப் பூவையுமே . 
200. வைத்தநற் றான்றி கலித்துரு மம்மல ரின்றி நற்காய் 

தொத்திய பாதவங் கோளி கணிசெண் பகந்தொடர்ந்து 
மொய்த்துவண் டுண்ணா மாஞ்சாகி பாதவ மூலந்தருத் 
தத்து மாமத் திரிசாலம் பூருகந் தாபரமே . 


வில் 


10 


11 


12 


13 


194. 1-2 சிந்தை விண்டாம்பல் ; 5 திகிரிகணை , 6 சந்தில் ; 18 பூககம் . 
195. 10 களாக்களமாம் . 196. 12 மாச்சே ; 18 வேத்திர ; 20 தம்பில்லையே . 
197. 7 நாமங் ; 15 மேயழுஞ்சில் ; 18-19 மும்மாந் துணைவு ; 19 துணர்வு . 
198. 7 மரம்பைால் ; 9 சலிகுஞ்சம் ; 9-11 கலிக்குஞ்சி வன்னியத வுனையு ; 
16 கனை திகழ் . 199. 4 ஞாழலு ; 17-20 காயா வுடன்காசை மால்வண்ணப் 
பூவையென்னே . 200.5 ரன்றி நற்காய் ; 13 மலர்சர்தி ; 16-17 

தத்துருவம்மத். 


மரப் பெயரியல் 


31 


201. பரந்த தருக்குழா முய்யானந் தண்டலை பைம்பொழில்காத் 

துரந்துத்தி யானமொ டாராமங் கானலுஞ் சோலையென்பர் 
புரந்த பொதும்பராங் கோடாம் பொங்கர் மரச்செறிவு 
நிரந்த வரண மிளைகாவற் காடென்று நேர்ந்தனரே . 


14 


202. நேர்ந்த பழுவங் கடம்வியல் கட்சி நெடுங்ககனம் 

காந்தாரங் கானனங் கான மடவி கடறுபொச்சை 
சேர்ந்த முளரி களரி குறும்பொறை தில்லம்விடர் 
காய்ந்த வனங்காண்ட மாரணி யஞ்சுரங் காடென்கவே . 


15 


16 


203. கண்டக மேகடு முள்ளா மரில் தூறு கானிறும்பு 

முண்டக முள்ளுடை மூல மரிகலை மொய்வயிரங் 
கொண்டகா மாசினி சேகு மாக்காழ்ப்புக் கொவ்வைவிம்பக் 

தொண்டை சிறுகீரை சாகினி சில்லியுஞ் சொல்பரிந்தே . 
204. பரவிய கோட்டங் குடிலங் குரவம் பலாசதனைப் 

பிரம தருவென்ப கோவிதா ரங்குராப் பின்னலரி 
கரவீரத் தோடு கணவீர நந்தியா வத்தம்வலம் 
புரியென லாகுங் கொரண்டங் குறிஞ்சி புரிகுழலே . 


17 


18 


205. புரியிலை யூழ்த்த முதுகாடு மூதை பிறங்கியமாம் 

சுரமொடு பொச்சை கொடுங்கரிக் காடு துணைபணைகோ 
டாமொடு பொங்கர் சினைகோடு கொம்புறுப் பார்பிறக்கக் 

தருவிட பங்காம் புலவைகப் புக்கொப்புச் சாகையென்னே . 
206. சாற்றிய பத்திரம் பன்னந் தமாலம் தழைதளமோ 

டேற்று பலாசஞ் சதனஞ் சதமடை யென்பரிலை 7 
( மாற்றுந் தளிர்கிளை வல்லரி யேமுறி மஞ்சரியோ 
டாற்றுங் கிசலையம் பல்லவ நல்ல வலங்கலுமே. 


19 


207. கலித்த லிலிர்த்தல் குழைத்தல் தளிர்த்தல் தழைத்தலென்ப 
- ( வலித்த முருந்ததன் வெண்குருத் தாமஞ் சரியிணரே 

பலித்த துணர்தொத்துக் கொத்துக் குலைவல் லரிபல்லவங் 
// குலித்த திவளிகா யென்ப பழங்கனி கொள்குயிலே . 


20 


201. 12 பொதுக்பாகுங் . 202. 7 கானகங் ; 14 குறும்பொறல் ; 17 
வனங்கண்ட ; 20 காடென்பரே. 203. 4.5 மரில்சிறு தூறிறும்பு ; 9 மரில்கலை ; 
12 ழாசினை . 204. 4 குடவாம் ; 5 பலாசந்தன்னை ; 19 குறஞ்சி. 205. 1-2 
புரிவிலை பூழ்த்தி ; 5 புறங்கியமாம் ; 10 துனைபணைகோ ; 12 கொம்பர் ; 
14 கொப்புறுப் ; 19 புக்கொம்புச். 206. 5 தழைதலமோ ; 6 டேற்றும் . 
207. 2 லிரித்தல் ; 8 வெண்குருந் ; 12-15 துணர்கொத்துத் தாறு குலைவல் லரி 
பல்லவங் ; 17 தியளிகா ; 19-20 கனிபழ மென்குவரே . 


32 


கயாதரம் 


208. குல்லை துளவந் துழாய்காந்தள் வெண்டோன்றி கோடல்பற்றை 

செல்லு முழிஞை சிறுபூளை யெண்ணுந் திலமுமெள்ளாம் 
நல்லவுன் மத்தக மூமத்தை நாடுங் கறிமரிசம் 
மல்லல் மிளகா மரிசன மஞ்ச ளரித்திரமே . 

21 


209. அஞ்சலி திப்பிலி மாகதி யட்டி மதுமதுகம் 

இஞ்சியே யாத்திர கம்மா மிருப்பை மதூகமென்க 
எஞ்சிய சொன்னலுஞ் சோளமு மாகு மிறுங்கிறடி 
விஞ்சு கருந்தினை யேனலுஞ் செந்தினை மெல்லியலே . 


22 


210. மெல்லிளங் கொம்பர் வளாரா முலவை தழைபயிர்கூழ் 

நெல்லுகற் சாலி விரீகி குளநெல்லு வோரமாம் 
ஐவனஞ் சாரல் விளைநெல் லிருவி யருவிபுன்றாள் 
கவ்வையு மெள்ளிளங் காயாங் குரலாங் கதிர்வல்லியே 


23 


211. வல்லி யிலதை கொடி.நூ லிரத்தியும் வள்ளியுமாம் 

மல்லிகை யாகும் விசகலி மௌவலு மாலதியாம் 
முல்லை தளவஞ் சிறுசெண்ப கஞ்சாதி பித்திகையே 
நல்ல கருமுகை யாமிரு வாட்சி மயிலைநன்கே . 


24 


212. நன்காம் பதுக்கை யரில்சிறு தூறு நவில்காஞ்சனம் 

புன்காந் தகரந் த (மால] மிண் டீங்கை கழல்மூழலாம் 
மன் கார்க் கடுகு கடிப்பகை யையவி வாய்ந்தவள்ளை 
என்கால்கொள் நாளிகந் தன்னைச் சகுடஞ்சேம் பென்றிசையே . 25 


213. சைவல நாரஞ்செவ் வீரம்பீ னம்பாசி தான்பதிகம் 

வவ்வும் வழுதுணை வங்கம் பிருகதி வங்கணமாம் 
எவ்வமில் காஞ்சொறி கண்டூரஞ் சாய்ப்புல்லெருவைகுசை 

செவ்விய தெர்ப்பை செருந்திவாட் கோரை திருந்திழையே . 
214. திருந்திய முண்டக மாமுள்ளி செச்சைசிந் தூரம்வெட்சி 

மருந்தென்பர் புல்லு மரமுதல் யாவும் வருபகன்றை 


26 


208. 4 வெந்தோன்றி ; 5 கோடல்பறை ; 8 சிறுபூழை ; 13 முன்மத்தை , 
முன்மத்த . 209. 2 திப்பலி ; 8 கங்க ; 15 மிறுங்கிகுடி . 210. 3 வணரா ; 
5 குழைபயிர்கூழ் ; 15 யருவி புற்றாள் ; 16 கௌவையு ; 18-19 காய்குரலாகுங் . 
211. 3-4 கொடி நூழில விருத்தி ; 12 தாாவஞ் ; 15 பித்திகையும் ; 19 வாச்சி . 
212. 7-10 தகரந்த மிண்டீகை மூழல் கழங்குகழல் , தகரங் கமுமிண்டீங்கை கழல் 
மூழலாம் ; 11 மன்காற் . 213. 2 நாரஞ்செ. 214. 13-15 பையாங் கற்றாழை 
குமரிபொற்பார் ; 17 ரினைகந்தை . 


மரப் பெயரியல் 


33 


30 


பொருந்து கிலுகிலுப் பையாங் குமரிகற் றாழைபொற்பார் 

பருங்க ருணைகந்தம் வையழி வைக்கோல் பலாலம்பன்னே . 27 
215. பதடி பதர்பொங் கழி தூற்றா நெற்பொலி பாகலென்றுக் 

துதவிய கூலஞ் சிவேதை பகன்றைசோ பாலிகையே 
உதவு மடம்பா( மமுதவல் லீசீந்தி லோங்குசடை 

கதுவிய மூலங் கிழங்குதூர் வேர்சிவை கந்தமென்னே , 28 
v 216. கருந்துடி கூதாளங் கூதாளி கல்லகா ரங்குளிரி 

பரிந்தல ரும்பீரம் பீர்க்காகுந் தாளியும் பஞ்சிகமாம் 
அருந்து முதிரை யவரை துவரை முதலானவாம் 
பொருந்திய காசையு நாணலே டுந்தோடும் பூவிதழே . 

29 
217. இதழ்புனை முண்டக மம்போரு கம்புண்ட ரீகமிண்டை 

சதபத் திரியம் புயமர விந்தஞ் சரோருகமொண் 
பதுமந் திருமலர் கோகன கம்பங் கயநளினம் 

முதுவன சங்கஞ்சம் வாரிசம் பற்ம முளரியென்னே. 
218 என்றுங் குவலைய நீலநீ லோற்பல மிந்தீவரங் 

குன்றிய பான லுங் காவியு மாகுங் கருங்குவளை 
நின்ற வரத்தமு முற்பல முஞ்செங் குவளையாய்தல் 
கன்றுங் குவலைய மல்லி குமுதங் கயிரவமே . 

31 
219. வல்ல பொகுட்டுப்பூங் கொட்டை யகவித மல்லிமற்றும் 
புல்லி புறவிதழ் கோரக மொட்டுப் புனைகலிகை 
நல்ல முகுள முகிழ்முகை போகில் நனைகலிகம் 

மெல்லெ னரும்பு சினைசா லிகைகண்ணி வேண்டுவரே . 32 
220. வேண்டுந் துணரிணர் விமலர் போது விரியலர் தார் 

ஈண்டு மலரி யிவையவிழ் நெய் யரிநாரரி 
தூண்டும்பன் னாடை படையிற் கொடையினற் சூதில்வென்றோர் 

யாண்டும் புனைவது வாகையம் போதென் றியம்பினரே . 
221 இயம்பிய செம்மல் பழம்பூ மகரந்தங் கொங்கொடென்றும் 

அயந்தரு கேசரம் பூந்தா தணிய லலங்கல்கண்ணி 


ப 


33 


215. 4 நெற்கூடு ; 6 துதைவிய ; 9 பகன்றை சோர் , பகன்றைசொற் . 
216.6-8 பரிந்தாரும் பீரம்பீர்க் காாகுந் ; 12 முதுரை ; 13-14 துவரை யவரை . 
217. 7 திரமம் ; 10 சரோருகமே ; 18 வாரீசம் . 218. 1 என்று ; 6 கன்றிய ; 
12-14 வரத்தக முற்பலஞ் செய்ய . 219.1 வல்லி ; 10 புனை கணிகை ; 12 
முகிண . 220. 3 வீயலர் ; 17 புனைமலர் ; 18-19 வாகையின் பேரென் ; 20 
றியம்பினனே . 221. 2 செம்பல் ; 6 பயந்தரு , அயாந்தரு ; 9 ரணிய 

5 


34 


கயாதரம் 


பெயர்ந்த தொடையல் தொடைதாமங் கோதை பிணையல்தொங்கல் 

வயங்கு தெரிய லொலியல் தொடலைதார் மாலையென்னே: 34 
222. மாலுஞ் சிகழிகை வாசிகை சூட்டோ டிலம்பநுதல் 

மேலணி மாலை தொடலை யுங் கண்ணியும் வேண்டுவர்முன் 
னூலின் படிகண்டு காணா தவையு நுவன்றறிக 
காலும் பரிமளக் கொங்கார் மலர்க்குழற் காரிகையே . 

35 
223. காசிப கோத்திரம் வாழவந் தோன்தென் கலைத்தமிழ்தேர் 

மாசில் பெருந்தகை மாறா வறிவன் மலரயனுங் 
கேசவ னும்புகழ் தேவைநன் னாடன் கெயாதாத்துப் 
பேசி யமைத்தன னைந்தா வதுமரப் பேரியலே . 

36 
ஐந்தாவது மரப்பெயரியல் 

முற்றும் 


222. 14 தனவு . 223. 13 தேவைய . 


ஆறாவது 

பல்பொருட் பெயரியல் 
224. இரணிய மாடக மாழைசாம் பூந்த மீழஞ்சொன்னம் 

பொருள்கன கம்பீதம் சாமீ கரஞ்சாத ரூபம்பொலம் 
அரிநிதி காணந் தமனியங் காஞ்சன மாடருத்தந் 
தருபொன் னிதியம் வெறுக்கை தனம்பூரி சந்திரமே . 


1 


1 


2 


3 


-225 . திரவிய மேமந் தொடுக்க நிதானந் திகழாசைபொன் 

வரைவியல் காசு மனவு மணியொன் பதுவகையாம் 
- அரதன நல்ல சிலாகை யகன்மணியாரமுத்துத் 

தாளமு நித்தில மாம்பற்மஞ் சங்கர் தருநிதியே . 
226. நிதியும் பதினால் வகைகோசந் தண்டம்பண் டாரநிறை 

(பதுமரா கத்தொடு மாமணி மாணிக்க மாப்பவளந் 
துதிதரு வித்துரு மந்துகிர் துப்புத் துவாரத்தம் 

விதிகொ ளிரசதம் தாரங் களதவு தம்வெள்ளியே . 
1227.வெல்தருங் கஞ்சமும் வெண்கல மார்கூ டமுமிரதி 

சொல்லிய மாயா புரிபித் தளைவடு சுற்பஞ்செம்போ 

டொல்லு முதும்பரந் தாம்பிரஞ் சீருண மோங்கிரும்பு 
ப நல்ல கருந்தா தயமெஃகஞ் சத்திர நாடிற்பொன்னே . 
228. 

நாகங்கா ரீயஞ்சீ ருள்சீச பத்திர நல்லவங்கம் 
ப ஆகு மதுகந் தராப்படி கம்பளிங் காம்வயிரம் 

ஏகிய வச்சிரஞ் சோம னிரவி யொளியிலென்றும் 
-பாகு படுவது சந்திர சூரிய காந்தம்பற்றே . 


4 


5 


229. பருக்கைகாழ் தார மரும்பண்டம் வட்டி கவடியண்டம் 

அருக்கிய கூலம் வளம்பண்ணி யம்பண்ணி காரமுமாம் 
மருக்கொள்கர்ப் பூரம் பளிதங்கத் தூரியு மான்மதமே 
தருக்கும் புலிபீ தங் காலேகம் வட்டிகை சாந்தென்பரே . 


6 


224. 11 அருநிதி ; 17 னிதியும் , விருத்தி . 225. 3 தொடுக்கை ; 5 திக 
மாசை பொன் ; 6 விரவிய ; 17-19 நித்திலம் பற்மமுஞ் சங்கமுந் . 226. 5 
டாரநின்ற ; 19 களதபு . 227. 1 எல்லிய ; 8-9 புரியொடு மிக்கவள் ; 14 
சீருணி ( யோ ) ; 19 சித்திர . 228. 3 ருள்கிச , ருள்கீச , ருள்கீசு . 

229. 6 
அருத்திய ; 13 மளிதங்கத் ; 15 மான்மதமாக். 


36 


கயாதரம் 


7 


8 


9 


230. சாந்தின் பொதுப்பேர் கலவைகா லேகந் தளம்விரைசெஞ் 

சாந்தென்பர் குங்கும மங்கரா கம்பூ சுவதகரம் 
சேர்ந்ததோர் காசறை யேல மயிர்ச்சாந்து தேய்வைசெச்சை 

ஆர்ந்த குழம்பு சதுர்த்தலுங் கொட்டலு மப்புதலே . 
231. புலர்த்தல் வரித்தலே பூசுதல் பொற்பார் மகளிர்க்கென்று 

நலத்தால் லாகத் தெழுது வரித்தொய்யில் நற்சுடிகை 
மலைத்த திலதந் திலகமுஞ் சுட்டி மடந்தையர்க்கு 

மிலைத்த திருமுண்டம் புண்டா மாநுதன் மேற்குறியே . 
232. குலங்கொண்ட சேலேகஞ் சிந்தூர மிங்குலி கம்மிதுசா 

திலிங்கமென் குற்குலுங் குங்குலு வுங்குங் கிலியமென்பர் 
இலங்கு மரக்கா மரத்தந்துப் பிங்கு பெருங்காயமாம் 

துலங்குங் கவரியே சாமரஞ் சாமரை சொல்துணிந்தே . 
233. துவரிந் தனங்காட்ட மாகும் விறகு சுடுசமிதை 

இவர்கின்ற வோம விறகென் னெரிகடை கோல்ஞெகிழி 
அவிரு மறுகு மரிசியுங் கூடிய தச்சு தமாங் 

கவரு முளரி யலாத மிராதங் கடைக்கொள்ளியே . 
234. கந்து ளிருந்தை கரிசாம்ப லாம்வெண் பலியடலை 

நந்துஞ் சுதையுங் களபமு மாகு நறுஞ்சு ( ணச் சாந் 
துந்து மரிதூம மாவி புகைவெடி யோங்குநறை 

நுந்தும் புகைகுய் குரூஉப்புகை துய்பஞ்சி னுண்ணுதியே . 
235. நுண்ணென் பிதிர்சிதர் சின்னம் பராக நுணுகுததர் 

சுண்ணம் பொடி நீறு பூதி துகள் நூறு தாதுசன்னங் 
கண்ணுங் குறுமலங் காட்டில வின்பஞ்சு பூளைகரித் 

துண்ணுஞ்சிற் றுண்டி கருனை குழம்புபா கொன்றினவே . 
236. ஒன்று மசன மிதவை மடைகூ ழுணவயினி 

சொன்றி நிமிரல் பதமூரல் போனகந் துப்புப்பொம்மல் 


10 


11 


12 


230. 6 சாந்தெனல் ; 15 தேய்வைசச்சை ; 17 குழம்பாஞ். 231. 2 விரித் 
தலே ; 8-9 தெழுதுவ தாந்தொய்யில் ; 10 நற்சூடிகை ; 15 மடந்தையர்க்கா . 
232. 5 கம்மிவைசா ; 8 குங்கிலு ; 11 அலங்கு : 12-13 மதமற மிகதுத் 
தந்துப் ; 

18-19 சாமரை சாமரம் . 233. 13 நிசியுடன் ; 16 கவரி . 234. 1 
தந்து ; 

4 லாம்வெம் ; 7-10 சுதையே களபங் களமகனவில் சுடுசாந் ; 10 
நறுஞ்சுடுசாந் ; 14 யுகைவெடி ; 14-15 புகை பிண்ணாக் கொச்சையுடன் ; 17-18 
வறைய மலாவகந் ; 19 தூய்பஞ்சி . 235. 5 நுணுகுதாதாஞ் ; 10 

தாது 
தண்ணங் ; 12 குயமலங் ; 19-20 குறுநறை யென்றுந் துய்யே . 236. 8 புகமூ 
ரல் ; 14 பக்கணாச் , பக்கனாச் , புகருணாச் . 


37 


பல்பொருட் பெயரியல் 
துன்றிய வோதன மன்னம் பகருணாச் சோறமலை 
அன்றியும் பாளிதம் வல்சிபால் புன்க மடிசிலுமே . 


13 


237. அசித்தல் நுகர்தல் மிசைத லருந்த லயிறலுண்டல் 

பொசித்த லொடுதுய்த்தல் மாந்தலு நுங்கலும் பொங்குணலாந் 
திசைப்பலி யேசருத் தேவர்க் கமுதவி திற்றிதுற்றி 
மிசைத்துடன் றின்பன வுண்பன வாமென்று வேண்டினரே . 14 


238. வேதக மாகிய வாவிகஞ் சம்வெந்தை பிட்டிலட்டு 

மோதகம் பூரிகை யஃகுல்லி சக்குல்லி மூண்டநொலை 
பேதக மாகிய சிற்றுண்டி பிண்டி நுவணையிடிக் 
கோதினர் கஞ்சியுங் காடியு மோழையென் றொண்ணுதலே . 


15 


-239 ஒண்டயி ராகு மளையுந் ததிய நெய்க் கோது துப்புங் 

கொண்ட விழுதுங் கிருதமு நேயமுங் கூறுவர் பால் 
உண்ட வமுது பயங்கீர மென்பர்மோ ரோதில் முசர் 
மண்டிய தக்கிரந் தேனாம் பிரசம் மதுவிவையே . 


16 


240. வைத்த விசையங் குளங்கன்னல் கட்டி மருவியபா 

கொத்தியல் சர்க்கரை யக்கார மாகு முரியகண்டம் 
பத்திசெய் பாளிதங் கண்டாகும் பானம் பருகுவன 
அத்தி தருமமு தாமென்பர் சாவா வருமருந்தே . 


17 


241. மருமாலி பாடலி மாதவங் குந்தி மருட்டமட்டுப் 

பிரச மதுவந் தணியல் படுவேரி தொண்டிபிழி 
சுரையரி தேறல்சா றாம்பல் சுலோகி சுமாலி தொப்பி 
முருகு விளம்பி யளிசிக் காஞ்சாதி மோகிகள்ளே . ) 


18 


242. கருதில் விலங்கி னுணவு குளகாந் துணைக்காரணந் 

தருமுப காரணந் துப்புடன் சாதகஞ் சாற்றிரண்டாம் 
பெருகு முகள முபையம்வெண் டேர்கானல் பேய்த்தேரதாம் 
நிரலொளி பந்தி யொழுங்கு நிரையென்பர் நீதவரே. 


19 


237. 16-18 மிசைத்தலுடன் றின்பன வுண . 238. 16 கோதின் , 17 கஞ்சி 
யங் ; 20 றோதினரே . 239. 9 நெய்யென்று . 240. 3-4 குளங்கட்டி கன்னல் ; 
19 சாலா . 

241. 2 பாடல ; 3-4 மாதுவங் கந்தி ; 5 மருட்டி மட்டுப் ; 6-8 
பிரசந் துவளி கணியல் ; 14 சுலோதி , சுவோடு ; 18-19 யளிசிகங் காஞ்சாதி ; 15 
மோதிகள்ளே . 242. 10 சாற்றுபையம் ; 13 மிரண்டாம் வெண் ; 20 நீத்திலரே , 
நீத்தவரே . 


38 

கயாதரம் 
243. நீடும் பதமும் பொருளுந் தெரிந்து நிலைபெறவே 

நாடு மவர்க்கு நலந்தரு மாறு நயத்தொடென்றுங் 
கேடும் பெருக்கமு மில்லாத தேவைக் கெயாதரன்சீர் 
பாடும் தமிழிலா றாவது பல்பொருட் பேரியலே . 
ஆறாவது பல்பொருட் பெயரியல் 

முற்றும் 


20 


243. 17 தமிழா. 


1 


2 


ஏழாவது 
செயற்கை வடிவிற் பெயரியல் 
244. பொருமுத் தலைக்கழு முத்தலை வேல் சூலம் பொற்கழுமுள் 

பரசு நவிய மழுப்பால் நல்ல படுகணிச்சி 
செருவில் வளையாழி யெஃகஞ் சுதரி சனந்திகிரி 

பருதி யுடனேமி சக்கர மாமென்பர் பான்மொழியே. 
245 மொய்சிலை கார்முகங் கோதண்டஞ் சாப முனிதனுவே 

வெய்ய சராசனம் வேணுக் கொடுமரம் விற்றவராஞ் 
சைவ பிரான்விற் பினாகத் திருமால்விற் சார்ங்கமென்ப 

எய்யும் விசையன்விற் காண்டீபம் வானவி லிந்திரற்கே. 
246. திரிசரம் பாணங் ககங்காண்டஞ் சித்திர புங்கம் பல்லம் 

வரிகணை யாசுகங் கோல்கங்க பத்திரம் வாளியம்பு 
பரிமாற் கணமே விசிகஞ் சிலீமுகங் கோப்பகழி 

பொருகுதை தோணிவண் டத்திரஞ் சாயகம் புங்கவமே . 
247. புங்கம் பகழி புதையம்புக் கட்டா முடுமரக்கோல் 

தங்கு முதணமொட் டம்பாகுஞ் சத்தி யுடம்பிடிவேல் 

எங்கும்விட் டேறா ணங்குந்த ஞாங்க ரயிலெஃகமாம் 
ட வெங்கப் பணந்தோ மரமிவை கைவேல் விகற்பங்கொள்ளே . 
248. கொய்தரு சம்பங் குலிசங்கம் வச்சிரங் கோவசனி 

வெய்ய கரவாளங் கட்கங் கரவாரி வேணுவஞ்சம் 
கைதரு நாட்டங் கடுத்தலை கண்டக நாந்தகம்வாள் 

ஐய வுவனி நவிர்கோண மின்னும் அசிகண்டமே . 
249. காபத் திரமே ( வு ) வேதின மீர்வாள் கதைதடிதண் 
டெரியொத்த பீலித்தண் டெஃக முடன்பிண்டி பாலமென்க 
சுரிகை யுடைவாள் கழுமுள் கழுக்கடை சூழ்கொடுவாள் 
பரிய குயம்புள்ள மாகு முசல முலக்கைபன்னே.. 


3 


4 


5 


6 


244. 1 பெருமுத் ; 5 பின்கழுமுள் ; 8 

மழுவால் ; 

12 வளைவாளி . 
245. 15 சார்ங்க மென்பர் ; 16 எய்ய . 246.5 பங்கம் பல்லம் ; 11-12 
பரியுந் துரோணம் ; 17-18 தோணிமே லத்திரஞ் ; 17 தோணம்வண் . 247 . 
7 முதணமுட் , 12-15 டேறரண் குந்த மயில் ஞாங்க ரெஃகமென்பர் . 248 . 
1 கொய்யதஞ்; 5 கோபசனி ; 9 (ந் ) தரவாரி ; 11 கையரி ; 14 காண்டக . 
16 வைய ; 19-20 மின்வசி கண்டகமே . 249. 1-3 கரபத்திரமும் வெதினமு . 


40 


கயாதரம் 


250. பரிக மெழுவே கணையப் படைபல் படைக்கலமுற் 

கரமேதி மட்டி முசுண்டிசங் கேபட்டங் கூர்த்திகைகாத் 
திரியா மிருப்புமுட் டாறுநா ராசஞ் சலாகைசெப்பில் 
மருவு தறிகை யுளிகணிச் சிப்பேர் வழங்குபவே . 


7 


251. குளிரிலை மூக்கரி கத்தி பிடிகைது மானங்கொய்தார் 

நளிதரு சாந்து முதலா னவைபயில் நற்கலமாம் 
பொளிதரு பொற்கொல்லன் சின்னத்தட் டாங்கன்னம் பூநிசிதம் 
வளர் நுதி வையார் வசிவயிர் கூரயில் வள்ளொடள்ளே . 


8 


252. அடுபடை சாதனந் தானை படைக்கல மாயுதமே 

கடுமுட் கருவி கழுமுள் ளொடு துப்புங் காட்டுமென்ப 
தொடு நுதி நுங்கி நுனைமுனை யாமாவந் தூணியென்பர் 
தடறு படையுறை யேகரு விப்புட்டில் தானறியே ... 


9 


253. அரணந் தகைபாடி சாலிகை மெய்யுறை யாசுகண்டஞ் 

சுரிகை பரம்பாரம் வாரணம் வாரந் தொடருமெய்சூழ் 
கருவி கசைதம்ப மாகுங் கவசங் கடகுதட்டு 
மரவட் டணமென்பர் தோற்பரந் தோல்தோற் பலகைமற்றே . 10 


254. பலகையாங் கேடகந் தோல்வே திகைசே டகம்பரிசை 

குலவிய கைப்புடை கோதைகைக் கட்டி குசைவற்கமாங் 
கலனை பருமம் படைபரம் பல்லணம் பண்கருவி 
கலினமு நல்ல கறுழுங் குதிரைவாய்க் கட்கயிறே . 


. 


11 


255. கருதுங் கவடு புரோசு கழுத்தி விடுகயிறாந் 

தருகு நிகளந் தொடர்வல்லி பந்தந் தளைவிலங்காம் 
மருவும் பறலை பறலிகை பற்றள் வலியிரும்பாம் 
பரியகங் கிண்கிணி பாதசா லங்கால் மணிவடமே 
256. மணி நூ புரமோ டாவம் பரிபுரம் வார்ஞெகிழம் 

பணியுஞ் சிலம்பரி பாடகம் பாத கடகமென்பர் 


12 


250. 3 கணையம் ; 7 மத்தி , மிட்டி ; 7-8 மத்திகை சுண்டிசங் ; 11 திரியு . 
251. 4 பிடகைது ; 14 டாந்தன்னம் ; 15 களிசிதம் ; 20 வாளொடள்ளே . 
252. 12 நுங்கு ; 14 மாமாவர் ; 15 தூணியென்ப . 253. 7 யமம்பரம் ; 
7-9 யபரம் பரம் வாரணம் வார் ; 20 பலகைபற்றே. 254. 1-2 பலிகேடகவட் 
டந் ; 4 திகைகே ; 12 பருவம் ; 13 படைமரம் , 255. 5 லிடுங் கயிறாந் ; 11 
பாவு ; 12-15 மபறலை பூலிகை யள்ளு வலிபற்றென்ப . 256. 3 டரதம், டா 
தனம் ; 5 வார்ஞெகிழி ; 20 கலசமமே . 


பட்ட 


15 


கூ 


செயற்கை வடிவிற் பெயரியல் 

41 
அணியுங் கலாபம் விரிசிகை காஞ்சி யரைப்பட்டிகை 
தணியு மனவு பருமங் கலைமே கலைசமமே . 

13 
257.சதங்கை யரை நூ லிரதனங் கிண்கிணி யாம்பதக்கம் 

இதந்தரு கண்டிகை யாரம்பூ ணாகு மெழிற்கடையே 
விதங்கொள் கயில்பூண் கடைப்புணர் வாந்தாம் மென்முலைமேல் 

மதந்தரு கண்டிகை மாலைகா சேகாழ் வடங்கோவையே . 14 
258. கோடிய தொங்கல் மதலிகை தூக்கங் குருகுகன்று 

சூடகஞ் சங்கு தொடிசரி கைவளை தோளணியே 
நாடிய வங்கதங் கேயூரங் கங்கண நற்கடகங் 

கூடுந் தொடியுங் குழைதோடு மிஞ்சிகை குண்டலமே . 
259. குலவு கடிப்பிணை வல்லிகை வேடக முங்குழைப்பூண் 

உலவுறு சுட்டி சுடிகை நுதற்குறி யோடைபட்டம் 
பொலநல் லிலம்பகம் புல்லக மாநுதற் பூண்சிரமேல் 
விலகிய மாலை கரோடிகை யாக விரும்பினரே. 

16 
260.விரும்புஞ் சுடிகை மவுலி கிரீட மகுடமின்சே 
ட காம்பொன் முடியென்பர் காதணி கன்னப்பூ கன்ன 
அரும்பு சுடராழி மோதிர மாம்பே ரணிகலமே 

பெரும்பூண் மதாணி கொடும்பூணென் றார்சொற் பெரியவரே . 17 
261.பெரும்பேர் மதாணி யிழையா பரணம்பூண் பேசிலணி 

தருங்கல னாந்தாலந் தட்டகை தட்டமாஞ் சாற்றில் வட்டில் 
வருங்கிண்ணங் கோரமும் வள்ளமா நாழிகை வட்டில் கன்னல் 

அரும்பெயர்த் தவ்வி சிலகமுஞ் சட்டுவ மாமென்பரே . 18 
262. ஆடி படிமக் கலந்தர்ப் பணமா தெரிசனத்தோ 

டேடியல் கஞ்சனை கண்ணாடி யாகு மிலங்குகண்டை 
பாடிக லானை மணிகைம் மணிமுத லாப்பரந்து 
கூடியந் தன்மணி யாகும் படலிகை கோல்வளையே . 

19 
263. கோலுங் குறிஞ்சிப் பறைதொண் டகமு முருகியமும் 

ஏலுந் துடியு மதற்கே துடிபாலைக் கெய்துமென்ப 


பூரம் 


257. 19 சேதாழ் . 258. 3 மதிலிகை; 17 தொடியாங் ; 18 குழையொடு 
259. 5 முங்குழைபூண் ; 6 உலவிய; 14 மாணுதற் ; 15 பூண்கரமேல் ; 20 
விளம்பினரே . 260. 1 விரும்பு ; 5 மகுடமென்சே ; 10 கன்னபுரம் ; 15 ரணி 
கலப்பேர் . 261. 18 வள்ளமும் ; 16 அரும்பெயர் . 262. 9-10 யெந்த முதி 
ரங்கண்டை , 11-12 பாடிய லாவன் ; 16-17 கூடிய கைம்மணி . 263.10 
மேலதென்பர் ; 

6 


42 


கயாதரம் 


20 


பாலியல் முல்லைப் பறையேறங் கோட்பறை பம்பையுமாம் 

காலுங் கிணையே மருதத் திணைப்பறை காரிகையே . 
264. காகளங் காளஞ் சிறுசின்னம் பீலி கருதுநெய்தல் 

சாகும் பறையா மொருகட் பறைமொந்தை தண்ணுமையே 
ஏகு முடுக்கை துடியாம் பதலை பரந்தபறை 

ஆகுளி யாகுஞ் சிறுபறை மென்சொல் லருங்குயிலே . 
265. குளிர்முழ வம்மண் கணைமுழா வெய்ய குடமுழவாம் 

மிளிர்பணை சண்டை முரசு சகடை விளங்கியதுந் 
துமிபேரிகைதிண்டி மம்பண வம்மான கம்படகக் 
தமில்வே றிலாத தடாரி தக் கைபம்பை சல்லரியே . 


21 


22 


23 


266. சரிதரு கொம்பு வயிராம்பல் கோடு தருகலையோ 

டிரலையு மாமென்பர் கோடணை தூரிய மேன் றபணை 
முரசுகாழ் பீலி முருடு முழவ மியமுழுதும் 

மருவிய வாச்சியங் கட்குப் பொதுவென்பர் வல்லவரே . 
267. வல்லகி தந்திரி வீணை விபஞ்சிதம் வார்கருவி 

நல்ல வறுசலங் கோட பதிகின் னரம்யாழதென் 
வல்ல முறுக்காணி மாடக மாகுந் திவவுவண்கட் 

டொல்லையில் தந்திரி கோல்குரல் யாழிற்றொடர் நரம்பே . 
268. நரர்பயி லெந்திரங் கூவிர நல்ல திகிரிவையம் 

இரதங் கவரி சயந்தனந் தேரென்ப ரேய்ந்தசில்லி 
பருதியொ டாழி திகிரி யுருள்நேமி பண்ணுமுந்தி 
உருளிவை தேர்க்காலா மாரகத் துச்செறி யுட்கதிரே . 


24 


25 


269. கருதிய சாகாடு வையஞ் சகடு கடியபண்டி 

உருளொடு சாடு மொழுகையும் தேர்மொட் டுயர்கூவிரம் 
பெருகிய கூம்பு கொடிஞ்சியென் றாந்தட்டுப் பாவுடனே 

சொருகு கிடுகுதேர் மேற்புடை சூழ்மரச் சுற்றென்பரே . 
270. படையல நாஞ்சில் கலனை கலப்பையாம் பற்றுத்தம்பம் 

நடுதறி கந்து மதலை யெழுத்தூணா நல்லகம்பம் 


26 


263. 13 பறையேறு ; 17 கிணையா . 264. 16 காகுளி ; 20 (ற் ) கருங் 
குயிலே . 265. 1 குளிர்முர ; 2 லம்மண் ; 3 கனைமுழா ; 16 திமல்வே , 
திமில்வே . 266. 1 சுரிதரு ; 5 தருதலையோ. 267. 1 வல்லிகை ; 11 மல்லல் ; 
15 திவவுவன்கட் ; 18 தொல்குரல் . 268. 10 வேந்தைசில்லி ; 17-19 தேரக்கா 
லாரகத்துச் செழு ( மு ) . 270. 9 யெழுத்தூண ; 10 நல்லதம்பம் . 


செயற்கை வடிவிற் பெயரியல் 


43 


27 


28 


அடுகளி றார்வெளி லாளானம் யூபம்வேள் வித்தறியாம் 

முடுகு குறுந்தறி போதிகை சீப்புத்தாழ் மொய்குழலே. 
271. குணிலே குறுந்தறி பட்டடை யாகு மடைகுறடு 

பணவை யிதணங் கழுது பரணாம் பருங்குறடே 
இணையில் முருடா முறிசிதர் சிக்கஞ் சிமிலியென்பர் 

தணிவி லுலூகங் கறையுர லாமலர்த் தாழ்குழலே. 
272. குளிர் தழல் தட்டை யிவையாங் கிளிகடி கோல்கருவி 

அளிதரு வாரி கபாடம் புதவிவை யாங்க தவங் 
களிதரு பாரி பரியங்க மஞ்ச மிழிகைகட்டில் 

சுளிதரு மூஞ்சலு மூசல் துடுவை துடுப்பென்பரே . 
273. எள்ளு மிறவை கடவைமால் பாகுங்கண் ணேணிதிமில் 

தொள்ளம் பஃறி மதலையா னம்மம்பி தோணிவங்கம் 
நள்ளுங் கலம்பாறு பாரதி போதக நாவாயுமாந் 
தெள்ளம் படுவை பகடு புணையம்பி தெப்பம்பற்றே. 


29 


30 


274. பண்ணு மரக்கலப் பாயிதை யாகும் படர்கரகங் 

கண்ணுங் கரண்டைநற் குண்டிகை தானுங் கமண்டலமாம் 
எண்ணிய மஞ்சுக மஞ்சிகை பேழை யினிக்கடப்பம் 
நண்ணுங் கரண்டகங் கோடிக மாகுநற் கெண்டிகையே . 


31 


275. கைத்த கலாபந் தழைதொங்கல் பீலிக் கவிகையென்பர் 

முத்தணி வெண்குடை பிச்சங் கவிகை முடிவில்தொங்கல் 
சத்திரஞ் சிற்றால வட்டஞ்சாந் தாற்றியாங் கால் செய்வட்டம் 
வைத்த சிவிறியே யுக்க மிவையால வட்டமென்னே . 


32 


276. வட்டிய சிக்கமுஞ் சீப்புச்சூ தாடு கருவிவல்லும் 

தொட்டியல் காசுங் கடிகையுங் கண்டமுந் துண்டமென்பர் 
கட்டுஞ் சுமடு சுமையடை சும்மாடு கந்துகம்பம் 
தெட்டிய தந்துப் பனுவல்காற் பாசநூ லேந்திழையே . 


... 


33 


277. இழைதரு வள்வகிர் வாராகும் பாசநா ணேகயிறாங் 

கழல்தொடு தோலா மடியிற் றொடுவன பாதுகமாம் 


271. 2 குறுந்தடி ; 16 தணியி . 272. 5 கொள்கருவி ; 10 யாங்கதவு ; 
11 தளிதரு; 17-18 முஞ்சலுமூஞ்சல் ; 19 துமுவை . 273. 6 கொள்ளும் ; 16 
தெள்ளும் ; 20 சூழ்தெப்பமே . 274 ,15 பகடுகாதம் ; 12-13 மஞ்சுத மிஞ்சிகை. 
275. 2 கலாவர் ; 17-18 சிவிறியோ டூத . 276. 3 சீப்புஞ்சூ ; 5 கருவிவல்லுத் ; 
6 தொட்டல ; 7 தாசு ; 8 கடினையும் ; 13 சுமையடு ; 15-16 கந்துகம்ப மெட்டிய ; 
16 தொட்டிய ; 20 லோங்கிழையே . 277. 7 தோலே (ய ) ; 10 பாதுகையாம் ; 


44 


கயாதரம் 


34 


35 


36 


தழுவுஞ் சிவிறி துருத்தி மிடாநற் றடாவடுவை 

குழிசியும் பானை மிடாவக ளந்தடாக் கொள்கவம்பே . 
278. கடம்பா சனமட் கலங்கும்பங் கன்னல் தசும்பிடங்கர் 

குடங்காண்மின் கன்னல் சிரகஞ் சிரதமுங் கொள்கரகம் 
இடங்கர்வட் டம்நீர்ச்சால் சாடி யகள மினப்பதலை 

அடங்கிய தாழியென் சுத்தி சராவ மகலென்பரே . 
279. படி.புட் டகந்தூ சொலியல்வா சம்பரி வட்டம்பட்டம் 

மடிதுகில் கோடிக மம்பரம் வாதனஞ் சேலையுஞ்சம் 
படமறு வைசாடி காடகந் தானையோ டாடைபடம் 

உடைகலை காழக நீவி கலிங்கமா சாரமொன்றே . 
280.ஒன்றிய கூறை யுடுக்கை புடவை யிடையல்பங்கம் 

சென்ற கருள்புங்கஞ் சில்லிகை யேடகஞ் சித்திலிகை 
நன்று செய் கத்தியந் தூரியம் பாரிநல் லாடையென்ப 

நின்றபட் டாடையும் பாளிதங் கோசிக நேத்திரமே .) 
281. திறவிய வற்கலை சீரை யிறைஞ்சி மரவுரியாம் 

துறைபயில் கம்பலஞ் சிம்புளி செம்படாஞ் சூழியென்றும் 
பெறுவ முகபடா மேற்போர்வை மீக்கோள் பிணிகைவம்பு 

மறைதகு பட்டிகை வாரிவை கச்சு வரிமுலையே . 
282. வரிந்த விதானமாங் கம்பல மத்தவா ளம்வடகம் 

உரந்தரு மேகாச முத்தரி யம்மா முடுத்தல்சுற்றல் 
தரந்தரு கஞ்சுளி கஞ்சுகம் வாரணஞ் சட்டையங்கி 

பரந்தரு குப்பாய மெய்ப்பையென் வானி படங்கென்பரே . 
283. பரந்த திரைகண்டங் கஞ்சிகை பாரகம் பைங்கழினி 

வரைந்த வெழினி படாமாம் வெளியடை வானிதுகில் 
உரங்கொள் விலோதந் துகிலிகை கேதன முத்தியுடன் 
நிரந்த பதாகை துவசம் படாகையு நீள்கொடியே . 


37 


38 


39 


40 


277. 15 றடாவுடுவை ; 16 குழிசிலும் ; 19 ளந்திடாக் . 278. 1 தடம்பா ; 
12 டம் நீரச் ; 15 மினிப்பதலை ; 16 அடங்கர ; 18-19 னேசுத்திசாரவ ; 20 
மகலென்பவே . 279. 4-5 சஞ்சூடி பரிவட்டமா ; 7 கோசிகம் ; 9 வந்தனம் ; 
10 சேலை மஞ்சம் . 280. 5 யுடையல்பங்கம் ; 12-14 யந்தூரியம் பாரியநல் 
ல ( வா ) ; 16-17 நின்று பட்டாடைகள் . 281. 6 சிறைபயில் ; 7 கம்பளஞ் ; 

15 
விணிகைவம்பு ; 16-18 மறைபட்டிகை வட்டடை வாருங் ; 20 வனமுலையே . 
282. 6 உாந்திக ( ழே ) ; 8 முத்திரி ; 11-15 தருகஞ்சுகி யங்கி கஞ்சுகம் வார் 
வாரணஞ் சட்டையே ; 16 மரந்தரு . 283 , 1-2 பரந்திரை கண்டகங் ; 
5 பைங்கழுனி ; 11 உரந்த ; 15 முத்திகச (னி ) . 


செயற்கை வடிவிற் பெயரியல் 

45 
284. கொடியிற் சிறிய கதலிகை சீரை சிதவல்சிதார் 

அடர்பொற் றளிமந் தவிசணை மெத்தை யணிசித்திரப் 
படமது பொத்தக மோவியஞ் சித்திரம் பட்டிகையே 

புடைகொள் துகிரிகை தீட்டல் வரைதல் பொறித்தலென்னே . 41 
285. பொங்கிய முன்னூற் பொருள் தெரிந் துண்மைப் பொருளனைத்துந் 

தங்கிய ஞானந் தலைப்பெய் துலகந் தழைக்கவென்று 
செங்கயல் போலும் விழியாய் கெயாதரன் செய்தமைத்தான் 
எங்குஞ் செயற்கை வடிவிற் பெயரிய லேழாவதே. 

42 
ஏழாவது செயற்கை வடிவிற் பெயரியல் 

முற்றும் 


284. 1 கொடிய ; 5 சிதவல்சிதர் , சிதமல்சிதர் ; 9-10 மெத்தை [ யே ] 
கோசஞ்சித்ரப் ; 15 வட்டிகையே . 285. 10 தழைக்க வென்றுஞ் ; 18-19 
வடிவினிற் பேரிய . 


எட்டாவது 


பண்புப் பெயரியல் 


1 


286. வட்டந் திகிரி பருதி வலையம் வளைவு கொம்மை 

தட்டு விருத்தங் கடகஞ்சில் லீகோ ளகைசக்கரம் 
சுட்டிய பாலிகை மண்டில நேமியோ டாழிசொல்லில் 

ஒட்டிய பாண்டிலும் வாளமு மாமென் றுரைத்தனரே. 
287. தடவு வணர்வாங்கு கோட்டங் குலாவல் குரங்கல்தட்டுக் 

குடிலம் வளைவாகும் பந்தர் தொகுதி குவவுகொம்மை 
மடிதரு புஞ்சந் துறுமலுண் டைசோக மாழைபிண்டங் 
கடிகணை கட்டி திரளைசே டாமென்பர் காண்குறித்தே. 


2 


3 


288. குவையுங் குவாலு மிராசியுங் குப்பையுங் கொள்குவவும் 

எவையுங் குவிதற் பொருளாக் தொகுதி குழுமலென்றுந் 
துவையுங் கருவிமொய் தோடு தொழுதி துறுவுதுற்றாம் 

நவையி லடரரி யை ( ம் ) மை வடிவின நற்கொடியே . 
289. கொப்புளா மொக்குள் குமிழ்ப்புப் புளகங் குழல்புழல் தூம் 

பொப்பில் சுரைநாடி யோதுந் துவாரம் புழைதுளையாங் 
தப்பில் தொகுதியாங் கற்றை பிணராகுஞ் சர்ச்சரையுஞ் 
செப்பில் விசித்திரம் போழ காஞ்சித் திரமழகே . 


4 


290. திருமலி தாடு தடவு தடமொடு செம்மைசெம்மல் 

பெருமை விபுலம் வியல்கனம் பீடு பிறங்குகனி 
இருமை கதழ்வு கயமூரி பாழி யிடம்பின் முன்பு 
கருமை தகைபா டபரி மிதமால் கலந்தைநன்றே . 


5 


291. கருதும் பரிபணை வந்தை முடலைமாக் கண்ணகலுள் 

குருவிற லண்ணல் வியன்வான் பெருமை குறுமைவஞ்சம் 
பரிமித மற்பம் வறிதாசி லேசிறை பற்றிலகு 
சுரிகிலந் தோகந் தனுத்தன்று சன்னந் துடியணுவே. 

6 
286. 8-10 கடகமுஞ் சில்லிகோளகை சக்கரமாம் ; 13 மண்டல ; 19 
மென்றங் ( கு ) . 287. 1 குடவு ; 3 கோடல் ; 5 குரங்கல்குட்டுக் ; 10 குயவு 
கொம்மை ; 16 கடிகனை ; 20 காண்குறிக்கே. 288. 11 துவருங் ; 17 லடலாரி ; 
17-18 ( ல் ) படலை படர்ச்சி . 289. 3 குமிழ்ப்பும் ; 5 குழல்புழல்தா ( மொ ) ; 7 
சிரைநாடி ; 12 தொகுதியாற் . 290. 5 தடவி ; 19 மிதமாங் ; 20 கலவைநன்றே . 
291. 5 கம்மகலுள் ; 16 சுரிதிலகம், சுருகிலக் ; 17 தொக்கம் ; 18 தனுத்தன்னு , 


8 


பண்புப் பெயரியல் 
292. அண்ணும் பருப்பீன மாகும் பருமை யமலைபொம்மல் 

நண்ணும் விதப்புயர் பான் றல் கயவு நளிபுதுமை 
எண்ணும் பிறங்க லதிகஞ் சிறப்பாற்ற லேற்றமிவர் 

கண்ணு மதம் பொக்க மீக்கோள் மிகுதி கதழ்வுகப்பே . 
293 , 2உறுதவ வோடு கழிவு கடுமை யுருப்பிறப்புப் 
பெறுநனி யாவு மிகுதிப் பொருள் சேண் பிறங்கல்புரை 
முறுகிய வுன்னதந் துங்க முகப்பேந்தல் மோடுநிவப் 

பிறுகிய வோங்கல் நிமிர லுயர்ச்சி யெழுச்சியுமே .) 
-294, எழுதரு நீளிடை யுஞ்சேணுஞ் சேய்த்து மிவை தூரமாம் ) 

பழுதில் விசாலம் விபுல மிடம்பாடு பாய்ஞெமிர்தல் 
தழுவிய பப்புப் பரப்புடன் தாவும் பரவையுமாங் 

கொழுவும் பயினி யுடன்கூடல் குந்தலுங் கூடுதலே . 
295 கூடிய வார்சேண் வரியுறை போகல்நேர் கொண்டொழுகல் 

நீடல் வடிதல் நெடுமை நெடில் தீர்தல் நீளமென்ப 
நாடு நுவணை நுணுகு நுணங்கோய்தல் நைவொசிவு 

கூடு நுழையயிர் சாயல் நிழத்தல் நுண் கூர்மையுமே . 
296.கூர்ப்புக் கழிவுள் ள துசிறக் கும்பாழி கொள்விபுலம் 

ஆர்க்கும் விசாலம் வியலிட மான்ற லகன் நளிமா 
ஏர்க்கு மகலுள் படம்படர் கண்ணறை யேயகலம் 

ஆர்க்குங் கயவுடன் மேம்பாடு சாயல்சால் பாமென்மையே . 
297.மெல்கிய வஃக லருகல் குறைதல் விகலங்குன்றல் 

ஒல்கல் சுருங்கல் நிரப்பீனஞ் சிங்க லுறப்புத் துற்று 
நல்ல விறப்பு வெறுப்புப் பொதுளல் நளிபவர்த்தல் 
எல்லையிற் செற்றல் சடிலங் கடி செறி விங்குதலே. 7 


9 . 


10 


11 


( 


12 


298. தண்டும் விரள நிபுடந் துதைதல் ததைதல் துன்றல் 
மிண்டல் செறிதல் நெருங்குதல் 

பம்பல் மிடைதல் துன்னல் 


( 


292. 2 பருப்பன , பரூப்பீன ; 4 பெருமை ; 15 லேற்றமிவர்க் ; 17 மத 
லோக்க . 293. 3 கதழ்வு ; 9 பெயர்சேண் ; 10 பிறங்கல் பரை , பிறங்குபுரை . 294 . 
3-4 யுஞ்சேய்த்துஞ் சேனு ; 12-13 பப்புயர் வைப்பகம் ; 17-19 பயனி யுடனி 
யுடன் கூடல் ; 18 யுடன் கூடங் . 295. 2 வார்சொன் ; 4 போதல்கேர் ; 9 நெடில் 
நீக்கல் ; 16 கோடு ; 19 நிழற்றல் நுண் .. 296.8 நியனிட ; 10 ( ல் )நனநளி 
யாய் ; 14 (க் ) கண்ணுறை ; 16 பார்க்குங் ; 17 கயம்வியல் ; 20 பாழ்மென்மையே . 
297 , 15 கனிபவர்த்தல் ; 20 யிங்குதலே . 298. 3-5 ( ந் ) துவன் றல் நிபுடர் 
துதைதல் துன்றல் ; 9 பம்மல் ; 


48 


கயாதரம் 


மண்டுங் கழுமல் துவன்றல் தெவுளல் மலிதல்மல்கல் 
கண்ட முழுதார் தல் பூரண மிண்டல் கமநிறைவே. 


13 


14 


299. நிகர்த்தல் தெவிட்டல் ததும்பல்விம் மல்பொங்க னின்றதனின் 

மிகுத்த லபார மனந்த மபரி மிதமகண்டம் 
தொகுத்த வளவின்மை செம்மை கருமை சுவேதம்பொன்மை 

வகுத்த பசுமை யிவையென்ப ரைவகை வண்ணமுமே . 
300. வருணம் புகலி லரத்தந் துவர்துப்பு வாய்ந்தசெக்கர் 

அருணஞ் சிவப்பத்துப் பாடலஞ் செம்மை யராககற்சிக் 
துரமரக் குச்சேது சேப்பிங் குலிகமுஞ் சோணமென்ப 
புரைதரு 

பிங்கலம் பீதகம் பொற்கென ) லும்பொன்மையே ! 15 
01. பொற்பார் கபிலங் குரால்புகர் புன்மை சிதந்தவளஞ் 

சொற்பா லருச்சுனம் பாண்டு சுசிவால் சுவேதம்வெண்மை 
பைப்பாசு சாம மரியரித் துப்பச்சை பைத்தரிதம் 
வைப்பாம் பலாசம் பசுமையுஞ் சாமளம் வாய்ந்தனவே. 16 


302. தருகளங் கங்காளி மங்காள நீலஞ் சனங்கருள்கார் 

கருமை யசிதமைக் காழக மாலாங் கசடுகறை 
வருமலி னம்மாசு வண்ணம் புகர்மேனி மாமைகெழூஉக் 
குருவுரு வுங்கேழ் நிறஞ்சந்த மாகுங் குளிர் நகையே . 

17 
303.நகைகிர ணம்மெல்லுக் கானல் செடிசுட ராநற்கெழூஉத் 

தொகைவிளக் கஞ்சோதி வில்வா ளிலங்க லவிர் துலக்கம் 
பகல்வு விரியல் தெளிர் தாமம் வாம மொளிபாடமின் 

புகல்தரு சேத்தலுஞ் சேப்புஞ் சிவத்தலாம் பொற்கொடியே. 18 
304. கொடியே யவிர்த லலங்க லிமைத்தல் குலாவல்நகல் 

சுடர்த லொளிர்தல் வயங்கல் தயங்கல் துலங்கலொளி 
விடுத லிலங்கல் விளங்கல் பதமாரி சாருகவ்வி 
வடிவு மனோகரம் பைப்பூவை யொண்செவ்வி மாண்பழகே. 19 

298. 14 தெவுள் தல் ; 17 பழுதார் தல் , மழுதளதல் ; 18 பூர்க்கண ; 
19 மீண்டல் . 299. 2 தெவுட்டல் ; 7-8 லயானமதத ; 10 மிதந்தண்டலே ; 
12 லளவின்மை ; 15 சுவேதம் வெண்மை ; 19 வைவகை . 300. 2 புகல ; 
7-10 சிவப்புப் பாடலஞ்சேண் செம்மை யராகஞ் சிந்; 13 சேப்புங்; 15 சோணமு 
மாம் ; 19-20 புற்கலம் பொன்மரமே , புற்கலமும் பொன்மையே . 301. 5 
தவளஞ்சிதஞ் ; 9 சசிவால் , சசிபால் ; 11 பைப்பாவு ; 15 பைத்தசிதம் ; 18 
பசுமையஞ். 302. 2-5 காளிமங் கார்காள நீலஞ் சனங்கருளங் ; 
மாகக் ; 8-10 காழ்காரி மாலாங் கறைகளங்கம் ; 17 வங்கேழ் . 303. 3 கான ; 

9 
ளலங்க ; 11 உகள ; 13 தொளிர்தாமம் ; 15 மொளிபடர்மின் ; 16-18 நகல் 
வெயிற் சேத்தங் கறையுஞ் ; 20 நன்கொடியே . 304. 5 குலவல்நகல் ; 8 அலங் 
கல் ; 14 தமரரி ; 15 சாரி நவ்வி , சாருமிக்க ; 18 வைப்பூவை ; 19 பொன்சவி . 


8-9 காழக 


21 


பண்புப் பெயரியல் 

49 
305.அழகுசீர் சொக்கோ டயில்வாமங் காந்தி யணிவிடங்கம் 

எழில்பொற்பி யாணர் கவின்றகை தொட்டிமை யேர்மணிமஞ் 
சொழிவில் பொலஞ்செவ்வி யங்கா ரிகைதைய லொப்புவனப் 

பழிவில் வகுப்பந்தஞ் சுந்தரங் காமரும் மாமையென்னே . 20 
306. மைந்து விறல்திண்மை மீளிதுப் பூக்கம் வலமதுகை 

மொய்ம்பு மிடலாற்றல் நோன்மை திடமீடு மூரிமுரண் 
பம்பல் வயமள்ளல் மல்லல் மதமெறுழ் பாழியுரம் 

வன்பு திறல்பெல மேணாண் முன்புதா மாவலியே . 
307. வலங்கொற்ற மாடல் விசையம் புகல்வயம் வாகைவென்றி 

நலம்பெற்ற வெற்றம் விறலாண்மை வீர மதர்மதர்த்தல் 
இலங்கு மிளிவும் பரிபவ மு ( ம் ) மா மிழித்தகவு 

தொலைந்து புறந்தால் தோற்றல் கெடுதல் தொலைவழிவே, 22 
308. அங்கியல் கொள்கை யறிவு குணனுமா மாங்கினை தல் 

இங்கிய வொற்றித் தலுமிரங் கல்நா ( ட் ) டியங்குறிப்பு 
மங்கல மான வடிவுசெண் ) ணம்வண்ணம் சந்தமென்பர் 

தங்கிய சாரித் திரங்குணஞ் சீலஞ் சரிதைநன்றே . 
309. நன்றாகு மாத்திரை காலந் துணைவரை நல்லவதி 

ஒன்றான நேரம் பரிமாணங் காறுதா றோங்களவாம் 
என்றார்க ளேத மெளிமைதஞ் சந்தண்மை யெண்மையுமாங் 
குன்றாத வெண்மை வெளிறு புரை தண்மை கோல்வளையே . 24 


23 


310. வரம்புட னேணி வரைப்புமட் டெல்லை மதிமுதிர்ச்சி 

உரன் புலன் காட்சி யுணர்வொண்மை ஞான மறிவொடொட்பம் 
புரந்த முதுக்குறை வேதெட்பம் போதான் புந்திபுத்தி 
நிரந்த பிரக்கினை சிந்தை மனமக நெஞ்சுள்ளமே . 


25 


311. உள்ளல் விரும்பல் நினைதல்சிந் தித்தலூ கித்தலுன்னல் 

தெள்ளல் நினைவெண்ண லிங்கிதம் கண்ணுதல் சேத்துணர்தல் 


305. 1 அழிவில்சீர் ; 1-3 அழிவிலாச் சீர் சொக் கயில்வாமங் ; 10 யோணி 
மஞ் ; 11 சொழிபுலஞ் ; 13 சுபங்கா . 306. 2 திறல் திண்மை ; 5 மறல் மதுகை; 
16 வம்பு ; 17 திகம்பில, தி தம்பில ; 19 முன்புகா ; 20 வாவலியே . 

307.12 
மிழிவும் ; 17 புறந்தாங்கல் . 308. ஒரு பிரதியில் முதலடி மறைந்துவிட்டது ; 
6-15 சிங்கல் குறை பெருகல் குன்றல் நளிர்சீதஞ் சீதளமா- மங்கை கேள் மானம் 
பெருந்தன்மை குற்ற மளவிலச்சை ; 16-17 தங்குஞ் சரித்திரஞ் ; 16-19 தங்குஞ் 
சாரித்திரஞ் சீலங் குணநற் . 309. 1 நன்றான ; 14 சாந்தண்மை ; 19-20 புரை 
தனங் கொள்வளையே . 310. 6 உரன்புலங் ; 14-15 போத மறிஞன்புந்தி ; 17 
பிரச்சினை . 311. 3 இணை தல்சிந் ; 6 தெள்ள ; 

7 


50 


கயாதரம் 


கொள்ளல் நுதலல் கருதலே மாத்தல் குறித்தலென்ப 
வள்ளிய கச்ச மளளவுங் கடனுமா வைத்தனரே . 

26 
312. ஆதரங் காமம்பற் றாசை நசைவாஞ்சை யார்வமிச்சை 

மாதர்பே ணல்பெட்புப் பெட்டல்வெப் பந்தாழ்தல் மற்றும் வெஃகல் 
காதல் நலம்பாசம் வேட்கை விழைவு கசிவுநம்பு 
வீழ்தல் கவர்த லவாவே யிவர்தல் விரும்பு நச்சே . 

27 


28 


29 


313. புரிவுநா ரு ( ம் ) மன்பு மீரமும் வாரமும் பொங்களியும் 

பரிவுந் தயாவுங் கருணையுங் கண்கா ருணியம்பற்றோ 
டருளுங் கிருபையு மார்வமும் நேயமு மாமிரக்கம் 

விரக மதனனல் வேணவா வேட்கை மிகுதியென்னே . 
314. திருந்திய மாண்மாண்டல் மாட்சிசால் பான்றல் திகழமைதி 

தருந்தொன் னிறைவாக் தகவுந் தகுதியுந் தக்கதென்ப 
வருந்து முனிவு மறஞ்செயிர் சீற்றஞ் சினம்வயிரம் 

விரிந்த வெகுளி கறுவு கதஞ்செற்றம் வேகமுமே . 
315. வேகஞ் சிவப்புக் கறுப்புப் புழுங்கல் வியர்த்தல்கன்றல் 

ஆக மழல்தல் புகைத லனலுதல் வெய்துறலாங் 
கேகுஞ் சினக்குறிப் பென்ப ரிறும்பூ திலைச்சுவியப் 

பாகும் விபரிதம் விம்மித மைந்து மதிசயமே . 
316. அதிசய மாகுமை யோவந்தோ வன்னோவோ வாவிடைச்சொல் 

வதியு மிரக்கக் குறிப்புமாங் கண்மைகண் ணோட்டமற்றும் 
புதிய நயம்புணர் வாநாக ரீகம் புனைசெருக்கு 
மதர்வு பெருமிதம் பாடவ மத்த மனக்களிப்பே . 


30 


31 


317. மனத்தழுக் காகு மழுக்காறு சுட்டல் குறித்தல்மற்று 

மனக்கோட்ட மவ்வியம் பொச்சாப் பிழுக்கு வழுக்கிகழ்ச்சி 
மனச்சோர் விழிச்சி யயர்வு மறவியே மால்மறத்தல் 
மனக்கூரங் கோரஞ்சண் டங்கொடு மையாகு மற்றிவையே . 


32 


17 


311. 11-12 கொள் தங்கல் பேணல் ; 12 நுதலுதல் ; 15 குறிப்புக்குதல் ; 
16 வள்ளியங் . 312. 6-7 மாதர் நேயம் பெட்பு ; 8-9 பெட்டல் வெம்மை தாழ் 
தல் ; 9 புத்தாழ்தல் ; 15 கசிவுநட்பு ; 19 யவறல் ; 20 விதப்புநச்சே . 313. 1 
புரியும் நா ; 10-11 ருணியம் பற்றா மருளுங் ; 14 வாரமு ; மதனல , மதனம்நல் . 
314. 10 தக்க தென்பர் . 315. 2 சிவத்தல் , சிறுத்தல் ; 8-10 புகைகின்றல் 
வெய்துறலாங் கவையு ( மே ) : 11 கேகஞ் ; 13-15 பாமிறும் பூது மிலைச்சுவியப் ; 
19 ( ம் ) யாவு . 316. 2-4 மாமையோ வந்தோவன்னோவாவோ ; 8 குறிப்பினுங் ; 
16 மதர்வே . 317. 1 மனச்சழக் ; 12 வவிச்சி ; 14-15 மறவி மறல் மறத்தல் ; 
16 மனக்குரூரங் ; 19 மையா . 


பண்புப் பெயரியல் 

51 
318. மலர்ச்சிசெம் மாப்பேக் கழுத்த மிறுமாப்பு மற்றுரனும் 

உலைத்தலி லூக்கமு முள்ள மிகுதி முதுக்குறைவு 
நிலைத்த முகரிமை யும்பே ரறிவும் நிலையுடைமை 
துலைத்தவேண் கோணை கொடுமைத் தாமூறுங் கோளுஞ்சொல்லே . 


319. சொல்லிய மானமும் வெள்கலும் வட்கலும் தொல்சமழ்ப்பு 

நல்ல விலச்சையு நாணமென் ராகு நகைமகிழ்ச்சி 
எல்லையி னன்னய மு ( ம் ) மின்ப மேட்டை தளர்ச்சியென்ப 
ஒல்கிய மாராய மோகை யுவகை யொளியிழையே . 


34 


320. இழைத்த வலம்வால் கொட்புக் கறங்கல் சுழல்சுழற்சி 

தழைத்த தெருமா லூகம் பிராந்திசந் தேகமையம் 
விழைத்தகொல் லாசங்கை மான லனுமானம் விப்பிரமம் 
பழித்த லிகழ்ச்சி நகையுவர்ப் பெள்ளல் பரிபவமே . 


35 


321. வண்ண மணிசீ ருறுதி நயம் நன்னர் மாசறல்மாண் 

பெண்ணு நறுமைநன் மையாகு மானந்த மேய்ந்த சுகம் 
நண்ணு மகிழ்ச்சி யகமலர்ச் சிதொய்யல் கட்டி நயங் 
கண்ணிய வுல்லாசம் வேறுஞ் சருமங் களிப்பின்பமே . 


36 


322. படைத்தவெய் யாமை யறியாமை துய்யறி வின்றிரிபு 

கடைப்பிடி யாங்கொண் டதுமற வாமை கருத்துணர்ச்சி 
நடத்துந் தெளிவு தெருட்சிதேற் றந்துணி வேநனவாம் 
அடக்கமு நோன்மையு நோன்றலு மேபொறை யாயிழையே . 37 


323 , இடரஞர் வேதனை வாதை யரந்தை யிடும்பை துன்பம் 

படர்துயர் கேத நடுக்கங் கிலேசம் பரிதல் துக்கம் 
மடிபிணி தாபஞ் சுருங்கல் முடங்கல் மடங்கிடுக்கண் 
நடலைநோய் பீடை யிரக்கஞ் சிறுமை யுறுவல்நைவே . 


38 


324. உலம்வர லின்னல் விழுமங் கவலை யுளைவொடுகம் 

பலை புலம் பெவ்வந் துனிசூர் பருவரல் பைதல்செல் 


318. 12 முகரிகை ; 19 தாமூன்றுங் . 319. 7 விலைச்சையு ; 16 ஒல் 
லிய ; 17-19 நாட்டிய மீரராய மோகை . 320. 4 கறங்கே ; 8 ( ல் ) யூகம் ; 

12 
மாசங்கை ; 17 விகழ்ச்சி ; 19 பென்னல் . 321. 7-8 நறுமையு நன்மையு ; 
14 சிதொய்யில் ; 18 மேலுஞ் . 322. 1 படைத்தலெய் ; 5 வின்றிரிவு ; 17 
நுண்மையு . 323. 8 மொடுக்கங் ; 13-15 சுருங்கல் வீண்பாசறை மற்றிடுக்கண் , 
சுருங்கல் வீண் பாசற மற்றிடுக்கண் ; 18-20 சிறுமை யிரக்க மனுங்கல் நைவே . 
324. 1 அலம்வர , அலமர ; 2 ( ல் ) தொய்யல் ; 5 யழுங்குதல்கம் ; 


52 


கயாதரம் 


உலையுறு புன்கண்மை பையுளின் னாங்கின்ன லோய்வினையல் 
தொலைநோ தகவு வறுமைமம் மர்வெய் துறல்பீழையே . 


39 


325. துருமம் புலம்பு கவனம் வெறிப்பு வெதிகலக்கந் 

தரும்விதிர் கம்பம் விதலை பனிப்பதிர்ப் பேநடுக்கம் 
வருதித மற்குதல் நிற்றல் நிலைபேறு மன்னல்துஞ்சல் 

மருவல் தெவிட்டல் கலங்க லிறுத்தல் வதிதலுன்னே . 40 
326. உணங்குதல் புல்லென லோய்தல் மழுங்கல் பொலிவழிதல் 

அணங்கு கவற லுயாவே வயாவே யயாவனுக்கம் 
வணங்கு முசிப்பா குலமே யுயங்கல் வருத்தமஞ்சல் 

துணங்கிய ( ஞொள்க லழுங்கல் மடி தூங்கல் சோம்பசைவே . 41 
327. அயர்வு களிமான்றல் மாழ்கல் கழுமல்மா ழாத்தல்மறல் 

மயலிள மைபித்துன் மத்த மனந்தர் மயக்கமையல் 
இயலு மிருள்மரு ளேமாப்பு மால்தெளி வின்மையென்பர் 

வியலிலம் பாடல்க லொற்கமில் லாமை வறுமைவிள்ளே . 42 
328. விதிர்ப்புப் பனிப்பு வெருவுருப் பேநாம் விரைவுபிறப் 

பதிர்ப்புத் துளக்கம் பயங்கா தரஞ்சூ ரணங்குவெடி 
உதித்த வெறிவெம்மை யச்சங் கவலை யுலைவனுக்கம் 
பொதிர்ப்புத் துணுக்கங் தெருமால் கூசல் புலம்புபொன்னே . 43 


329. பொற்புக் கஞற லுவப்பே யமறல் கலித்தல் பொங்கல் 

துப்பு மலர்ச்சி யதிகங் கொழுத்தல் துவன்றல்மல்கல் 
செப்பிய மங்கல மும்பொலி வாந்தனி தான்புலம்பு 
தப்பிலா நீங்காமை யானாமை தண்டாமை தானறியே . 


44 


330. அறிவின் மிகுதியு நன்மையு மொண்மை யளவுநன்குஞ் 

செறியும் பயனுட னின்பமு மாகச் சிறக்குகயம் 
பொறிக ளொடுங்குதல் சாம்புதல் கூம்புதல் புன்கண்ஞொள்கல் 
வெறிகொள் பழங்கண் முசிப்புச்சிக் கந்தேம் பலுமெலிவே . 45 


324. 15 லோய்வுறுவல் ; 16 துலைநோ . 325. இச்செய்யுள் கனகசுந்தரம் 
பிள்ளையவர்கள் பிரதியில் மட்டும் உளது . 326. 1 வணங்குதல் ; 5 பொலி 
வொழிதல் ; 9-10 துயர்பவெயாவனுக்கம் , துயர்பு வெயவனுக்கம் . 327. 9 
மனந்தல் ; 15 வின்மை யென்ப ; 20 வெறுமை விள்ளே . 328. 2 பனித்தல் ; 
3-4 வெருக்கம்பலைமால் ; 8-10 மழற்றி வெடிப்பஞர் சூர் நடுக்கம் . 329. 11 
கைப்படு ; 14-15 யாகும் தனிபுலம்பார் , வாகுந்தனியுலப்பார் . 330. 1 அறிவு ; 
5 யளவினன்குஞ்; 6 செறிவும் ; 10 ( ப் ) பெறு நயனே ; 11 பொறிகொ ; 14 
லுங்கூம்பல் ; 16 மறைகொள் ; 18 முசிவுசிக். 


53 


பண்புப் பெயரியல் 


331. மெல்லிய காசு தவறு நவை பழி மேற்கசடு 

தொல்வசை யெவ்வம் வழூஉச்செயிர் மானந் தொழுவுவடு 
வல்லரி லேதம் புரைகோது போக்குடன் மாசுபழு 
தெல்லையில் தோமிழுக் காசவ லந்தீங் கிவைகுற்றமே. 


46 


332. குற்றமில் தாவு முனையுறழ் மாறு கொடிய முரண் 

செற்றம் வெறுப்பிகல் தெவ்வுப் படிப்பகை யாகும்வஞ்சம் 
மற்றுங் கிருத்திமம் புள்ளுவங் குத்திர மாயங்கிறி 
பற்றுங் கபடம் பொய் கூடகங் கைதவம் பட்டிமையே . 

47 
333. மையறு கேண்மை தொடர்புகேள் நட்பு மருவு துணை 

கையொழுக்கம்பக்கங் கையடை யாகு மடைக்கலமுங் 
கையற வேசெயலின்மைகை தூவாமை கையொழியா 

மையென லாகுங்கை யாறொழுக் காறாகும் வாய்த்ததொன்றே. 48 
334. தொண்டு முறைதொன்மை தொத்து தொடர்பூர்வந் தொல்லை 

பண்டு புராணம் புராதன மூது பழமைதொன்றாங் ( முந்தை 
கொண்டமேற் கோளாகும் பூட்கை புனிறீன் றணுமைவம்பே 
மண்டு நிலையின்மை யம்மை மறுமை வருபிறப்பே . 

49 


50 


335. பிறப்புச் சனிப்புச் சனனம் பவஞ்சூ தகம்பிறந்தை 

மறப்பில் பயத்தலுந் தோற்றமும் யோனியு மற்றதற்காம் 
இறப்பும்மை முற்பவ முந்தை யிறந்த பிறப்பதென்பர் 

சிறப்பின் முறைமை மரபுபா ரம்பரை சேயிழையே . 
336. சேய்போ தகமஞ்சு மீளி குருளைபீன் சேடுகயம் 

மாய்தலி னவ்வி பருவக் தருண மழவுகொம்மை 
ஓய்வில் குருகு புருக்கோ மளமுரு கோடிளமை 
ஏயுங் குழவு மதற்காம் வழிபின்கா வென்றனரே . 


51 


337. என்றும் பொருட்டு நிமித்த நிபந்திற னே துவுடன் 

ஒன்றிய வாயிலுங் காரண மாமென்ப ரோதுகந்தும் 
அன்றிய வாலம் பனமும்பற் றுக்கோடா மாக்கம்பயன் 
கன்று மிலாபம் பலிப்புப் பசையூதி யங்கருதே . 


52 


331. 4 நகைபழி ; 8 வழுச்செயிர் ; 12 யேதம் ; 14 போங்குடன் . 
332. 2 கூவு ; 3 முனைவுறழ் ; 18 சாடகம் . 333. 4-5 நட்பாகு மாலமைதி ; 
11-12 கைமறை யேசெய் . 334. 4 தொடர் பூற்பந் ; 8-9 புராத முதுமை ; 
10 பழமையென்றாங் . 335. 19 ரம்பாஞ். 336. 11 ஓயாக் ; 13 புரூக்கோ , 
பிருக்கோ ; 16 ஏயாக் ; 19-20 பொறாமை நோனாமை யென்னே . 337. 10 
ரோதுகந்தம் ; 12-14 வாலம்பனம் பற்றுக்கோடாகு ; 20 யங்கருத்தே 


54 


கயாதரம் 


338. கமைதரு தாயங் கிழமைபால் பூட்சிபாங் காமுரிமை 

விமலம் அமலம் புனிதம் பவித்திரந் தூய்மைசுத்தஞ் 
சமைகுண மங்கலஞ் சீலஞ் சுகிர்தஞ் சுபந்தருமம் 
அமைதரு கோணையே கன்னி குமரி யழிவற்றதே . 


53 


339. அலகு கரணங் கணிதமு மெண்ணாகு மாதியுகம் 

இலகிய மோனை துடக்க முதலிவை தோற்றமுடி 
வுலவிய வந்தந்தீர் வீறாம்வா லாமை தூய் தன்மையென்னுந் 
தொலை தரு சூதக மாந்துவ்வுந் துப்பு மனுபவமே . 

54 
340. வண்மை கொழுமை செழுமையா ணர்மல்லல் வாய்ப்புவளம் 

அண்மையில் சீத்தை சிரணஞ் சிதவு குணமின்மையாந் 
திண்மை வெறுக்கை பொறிமாத் திருச்செல்வஞ் சீர்விபவம் 

எண்ணுந்தே முந்தீமுந் தீனுந்தெங் குந்தித்திப் பென்றனரே . 55 
341. என்றுஞ் சுவையு மமுதமுஞ் சாரமு மேயினிமை 

கன்றுங் கரிலுங் கடுகமுங் காயமுங் காழ்த்தலென்ப 
துன்றும் புளிப்பாம் பிலங்கைத்தல் தித்தந் தொடியோர்பலம் 
ஒன்றுந் துலாமுங்காத் தூக்கமு மா நூற் றுயர்பலமே . 56 


342. பற்றிய மாலை மரபிய லூழ்தன்மை பான்மைபண்பு 

பெற்றி முறைமை யுழுவல் தகைபா லுரிமைபின்னுஞ் 
சொற்ற நிலைமுறை நீர்மை பரிசு கிழமைதொன்மை 
உற்ற விதியதி காரங் குணந்தக வோர்பொருளே . 


57 


343. பொருவுத லேற்ற லுறழ்தல் நிகர்த்தல் புரைதல்சம 

மருளல் படியன்ன துல்லிய மேய்தனேர் மானலொப்பு 
கருதிய போறல் துணைசெத் திணை தல் கடுப்புவமம் 
உருவு வினைபயன் பண்பொரு நான்கா வுரைத்தனரே . 
எட்டாவது பண்புப் பெயரியல் 

முற்றும் 


58 


338. 2 காயம் ; 6-7 அமலம் விமலம் ; 17 கோணையுங் . 339. 2-3 கணிதங் 
கரண 9-10 முதலாந் தலைமை முடி ; 11 வலைவீதல் ; 15 தன்மையென்றும் ; 
16-18 தொலை சூதகமாகுந் துவ்வு நற் ( று ) . 340. 6 உண்மையில் ; 8 கிரணஞ் ; 
11 திண்ணென் . 341. 2 சுதையு ; 9 காயலுங் ; 16-19 ஒன்றிய தூக்குந் 
துலாமுங் காவு நூற் . 342.14-15 கிழமை பரிசுதொன்மை . 343. 2 லொத்த ; 
9 மேயுநேர் ; 12-14 போல் துணை செத்தே ரிணைதல் ; 15 கடுப்புவமை , 
பிரதியில் பண்புபற்றிய புணர்நிலை என்றும் பிறிதொன்றில் பண்புபற்றிய 
பெயர்த்தொகுதி என்றும் உள்ளது . 


ஒன்பதாவது 

செயல்பற்றிய பெயரியல் 
344. தருமங் கிரியை தொழிலே வினைசெயல் சாற்றுவிதி 

கருமந் தொறுவே தொழிற்பயில் வாமாற்றல் காண்பயிறல் 
மருவல் குயிற்ற லயர்த லிழைத்தல் வனைதல் செய்தல் 
பொருவில் வதுவை கடிமண மன்றல் புதுமணமே . 


1 


345. மண்டு தொடலை கெடவரல் பண்ணை கிரீடைவண்டல் 

உண்டாட்டொ டோரை யுடன் பொய்தல் கேளி யொளிவளையார் 
கொண்டாடல் கைதல் புனைதல் வனைத லலங்கரித்தல் 
கண்டாய மண்ண லணியொப் பனைபொற்புக் கை செயலே . 2 


346. செப்பிய வேய்தல் மிலைதல் மலைதலுஞ் சூடுதல்சே 

றொப்பில் முருகு விழவுசா றாமினி யுண்டல் நுங்கல் 
துப்பு நுகர்தல் மிசைதல் பொசித்த லசித்தல் துய்த்தல் 
வைப்புணல் கைதொட லார்த லருந்துதல் மாந்தல் துவ்வே . 


3 


347. துக்க வயிறலும் பாரண மும்மதற் காந்துயிறல் 

தொக்க கனவு வளர்த லனந்த லுறக்கந்துஞ்சல் 
மிக்கதோர் கண்படை சொற்பனம் பள்ளியு நித்திரையாம் 
எக்க லிவர்தல் பரத்தலு மேறுத லென்று கொள்ளே . 


4 


348. கொள்ளுங் கயவு கரவடங் கைதொடு கொள்கையில்லாக் 

கள்ளங் கபடங் கிருத்திமஞ் சோர்வு களவுவஞ்சம் 
உள்ளங் கரத்த லொடுபட் டிமைகட்கை யோய்வொசிவு 
வள்ளிறல் கோட லொடித லகைதல் ஞெமிர்வளைவே . 


5 


349. வளைவோ டிறைஞ்சல் குரங்கலுந் தாழ்தல் கலுழ்கலங்கல் 

உளைவே கசித லழுங்க லிரக்க முடன் றல்சினம் 
விளர்வே குரோதங் கறுப்புச் சிவப்பு வெகுளிசெற்றம் 
கிளர்வேகம் பைத்தல் விடைத்த லுருத்தல் கிளிமொழியே. 


6 


344. 5 தான்விதியே . 345. 10 ரொளிவளையார் ; 12 வைத்த ; 14 
மிகவு ( ம) ; 16 கண்டாயு . 346. 4 மலைத்தலுஞ் ; 5 சூடுதல்தே( வொ ) ; 7-8 
விழவுமுருகுசா ; 15 லசித்தல் துற்றல் ; 16 வைப்பியல் ; 20 மாந்தல் துப்பே . 
347. 4 முந்துய்த்த ( லா ) . 348. 4 கைகொடு ; 15 யொய்யொசிவு ; 19 |லகைத் 
தல் ; 20 ஞெமிர்வளையே . 


56 


கயாதரம் 


7 


350. மொழியு முனிவு கதஞ்சீற்றங் காய்தல் முணவுகலாம் 

அழிவில் விளிவு செறல்கோபர் தாவ லகறலுடன் 
வழுவி லிகுத்தல் குயிற்றல் குதித்தல்மேல் வாவுதலும் 

தழுவிய பாய்த லுகள் தல் கடத்தலுந் தாண்ட [ ம் ] கண்ணே . 
351. கடத்தல் படர்தல் சரித்தல் வழங்க லியங்கல் செல்லல் 

நடத்தல் பிரிவேகல் சேறல் விடனீங்கல் நண்ணுதல் போக் 
கடர்த்த லிகத்தல் தணத்த லிறத்தல் கழிவகறல் 
திடத்த வுவளல் துவள லிவளல் திவளுதலே . 


8 


352. வல்லை முடுகல் கடுகல் கதழ்வு துனைவுவிரை 

வொல்லை துருதந் துவறல் நொறிலாசு வேகமுடன் 
செல்லுஞ் சபதி சடுதி கதுமெனல் சீக்கிரமாஞ் 
சொல்லு முழிதரல் கொட்புந் திரிதர லுஞ்சுழல்வே . 

9 
353. தந்ததொர் குத்திரங் கோரங் குரூசம்போள் சண்டம்ஞெள்ளல் 

வந்த கொடுமையா மீள்தல் மறிதல் பெயர்த்தலென்ப 
உந்தி சுரியலு நீர்ச்சுழல் வாகும் பவனியுலாப் 
பிந்தல் நெரிதரல் பாற லிரிதல் பிறகிடலே . 

10 
354. கிடைத்த வுராய்போத லாகு முராவுத லேயுரிஞ்சல் 

படைத்ததொ ராற்றுப் படையே புலவர் வழிப்படுத்தல் 
வடித்தாரை வாலாதி வீதிலே ரோடலே மண்டிலமே 
எடுத்ததோர் சாரியும் வாளியு மாதியு மென்றுகொள்ளே . 11 


355. என் றுங் கட-த்தல் செலுத்த லுடனூக்க லேவலுந்தல் 

ஒன்றிய தூண்ட லுகைத்தலோ டூர்த லொருபொருளாம் 
நன்றியல் நண்ணல் குறுக லெதிர்தல் நணுகலொட்டல் 
ஒன்றுதல் சார்த லணைத் லணுகலென் றோதினரே . 


12 


356. திருத்தல் சுமத்த லெடுத்தல் தரித்தல் பொறுத்தல் செப்பிற் 

பரித்தல்மீக் கோடலுந் தாங்குத லாகுமுற் சாகம்பற்றுள் 
உரித்தான தாளாண்மை யாள்வினை யூக்க முஞற்றுயற்றல் 
வருத்த முயற்சிதா ளாள்வினை தேட்டமும் வைத்துரையே . 13 

350.1 மொழிவு; 5 முணவுதலாம் ; 6 இழிவில் ; 13 குயிறல் ; 20 தாண்டு 
தலே 351.15 பெயர்த்தலுமாந் ; 16-18 திடத்தல் துவளல் திவள . 352.3 
கடுக்கல் ; 8 துவால் ; 12 சடிதி , சமதி ; 19-20 ( ஞ்) சுழல்வு திரிதரவே . 353 . 
1-7 தந்தபுத்தேள் கடியாணர் புறையுணர்தான் விருந்து வந்த நவம் வம்பு ; 11 
உந்து ; 16 பின்றல் . 354. 10 வழிபடுத்தல் ; 12-14 வீதிநே ரோடலாம் 
வாலாதி ; 15 மண்டிலமோ( டெ ). 355. 5 மேவலுந்தல் . 356. 8 (ம் ) ஏந்துத ; 
10 சாமம்பற்றுள் ; 15 முயற்று ஞற்று ; 16 வரித்த . 


57 


செயல்பற்றிய பெயரியல் 
357. துய்ய வுசாத்தேர்ச்சி சூழ்ச்சி நூ லெண்ணஞ் சொலாக்கிளவி 

வெய்யதொர் நீங்குத லூராண்மை பேராண்மை மிக்கசெயல் 
ஐயமில் சிந்தித்தல் தெள்ளுதல் தூக்கொப் பறிவொடுள்ளல் 

உய்ய நினைதல் தெளிவாய்த லாராய்த லூகித்தலே . 
358. ஊக்கிய நாடலு நேடலுங் கையரிக் கொள்ளலுமே 

ஆக்கிய தேடலாம் வேயொற்ற லொற்றுமை யாங்குறிக்கோள் 
நோக்குங் கணித்தல் குணித்தல் வரையறை விற்றல் கொடை 
தூக்கும் பகர்தல் விலைபண்ட மாற்றென்பர் தூமொழியே. 


14 


15 


359. தூவுதல் வண்மை யளித்த லிகுத்த லருளுதவி 

வேள்வி புரத்தல் வழங்கல் கவிகைவே ளாண்மைதரல் 
பாவுப காரம் பொழிதலே யீதல் பனித்தல்நல்கல் 
தாவில் தியாகங் கொடையீகை வீசலுந் தானமுமே. 


16 


360. தாபமி லோமங் கிருதுவோ டெச்சமி யாகமிட்டி 

யூப மகம் வேள்வி போற்றலு மோம்பலும் பாதுகாத்தல் 
ஆபந் தருதலைக் காவல் மிளையாங் கவவகத்தீ 
டேபந் தணைவிரல் மாதே தெவவுக் கொளற்பொருட்டே . 


17 


361. பொருந்தும் பலியையம் பாகஞ் சரியை நிரப்புப்பிச்சை 

வருந்திய வந்தனை தாழ்த லிறைஞ்சல் வணங்கல்தொழல் 
அருந்திறற் பூசை வழிபா டருச்சனை யாராதனை 
பரிந்தறல் வாய்த்தல் கிடைத்தல் பயத்தலு மெய்தலுமே . 


18 


362. எய்தும் பயத்தலும் பூத்தலு முண்டாதல் நீத்தலொரூஉ 

வெய்ய துறத்த லிணைவிழைச் சுப்புணர் வே நுகர்ச்சி 
ஐய துமித்தல் பிளத்தல் துணித்தல் வகிரறுத்தல் 
பைய வரிதல் தடிதல் பகிர்தல் பரிதலுமே . 


19 


363. பறித்தலே குற்றல் களை தலே கட்டல் பகைதணித்தல் 

ஒறுத்தல் நெருங்குதல் காதுதல் தீர்த்த லொழித்தல்கொல்லல் 
செறுத்தல் முருக்குதல் தேய்த்தலு மாங்கது வாய்வடுவாம் 
மறித்தும் வரண்டல் கொழித்தல் வரன்றலும் வாருதலே . 


20 


357. 5 சொல்லாக்கிளவி ; 7 நீக்குத ; 14-15 லோரிதலகாற லுள்ளல் ; 
18-19 தெளிதலூக் காராய்த . 358. 9 லொற்றிமை ; 16 தூக்கம் ; 20 தூய 
வரே . 359. 4 லிடுத ; 15 பனிற்றல் நல்கல் , பணித்தல் நல்கல் . 360. 14 
இளையாங் . 361. 16 யிருந்திறல் . 362. 6 நொய்ய . 363. 5 பகை தணத் 
தல் ; 13 தேய்தலு ; 17 வறண்டல் . 

8 


58 


கயாதரம் 


21 


364. வாய்ந்த வர ( ன் ) றல் தெரித லுவளித்தல் வாய்மைசெயல் 

ஏய்ந்த கவர்தல் குடைதல் ஞெலி தல் கடை தெலென்ப 
காய்ந்து சவட்டல் செகுத்தல் சிதைத்தல் நெரித்தல்கைத்தல் 

ஆய்ந்து செறுத்தல் தடித லவித்த லழித்தலன்றே . 
365. அடுத்தலே கூடுத லாறலை யாகும் வழிப்பறியும் 

தொடுத்தாற் சூலுதல் சூழுதல் தொட்டலே தோண்டலென்ப 
விடுத்தல் குயிற்றுதல் தோள் தல் துளைத்தல்மீ தூர்நெருங்கல் 
கடுத்தல் சிதர்தல் தகர்தலுஞ் சிந்துதல் கண்டனரே . 


22 


23 


24 


366. கண்டூ ( A ) யாகுந் தினவே பொறுத்தல் கடிதல்மிறை 

மிண்ட வலைத்த லேதீர்த்த லடனஞ் செறலுலைத்தல் 
தண்டுதல் வேதனை கைத்தல் வருத்தல் தடிதல்வெட்டல் 

கொண்ட வடுத லணங்கல் படுத்தல் கொலை வீட்டலே . 
367. வீடல் முடித லுலத்த லிறத்தல் விளிதல்விடல் 

வாட லொழிதல் தபுதல் வறல்சாதல் மாய்தல் பொன்றல் 
நீடவி தல்மாள் தல் வீய்தல் படல் துஞ்சல் நேர்மடிதல் 

கேடும் விபத்து மவத்தையு மாபத்துங் கேட்கிலொன்றே . 
368. ஒன்று முலைத லுருங்க லழிதலா மோய்தலெஞ்சல் 

குன்றல் தவல்சிங்க லொற்க மிழுக்கமுங் கொள் தளர்ச்சி 
வென்றிசெய் புய்த்தலே யுய்த்தலும் வீற்று விபத்திவிள்ளல் 

சென்றியல் பேதுறல் வேற்றுமை வேறு படல் திரிபே . 
369. திருத்திய சுற்றுதல் சூழ்தல் வளாவல்சூழ் போதல்முற்றல் 

வரைத்தல் வளைதலுங் கோலல் நிணர்தல் வலத்தலென்ப 
உரைத்த விசித்தல் சிமிழ்த்த லிமிழ்த்த லசைத்தலுடன் 

நிரைத்த பிணிப்பார்த்தல் வீக்கல் சுருக்கல் நிறுத்தனரே . 
370. நிறுத்த தொடர்பு தொடுத்தல்யாப் பார்த்தலே நீள்வலித்தல் 

உறுத்தலுங் கட்டுதல் தீர்தலே தீர்த்தல் விடற்பொருட்டாம் 


25 


26 


364. 4 லுவனித்தல் ; 5 வாய்மைச் செயல் ; 14-15 சிதைத்தல் சேதித்தல் 
கைத்தல் ; 18-20 தடித்தலாம் வீய்த்த லழித்த லென்னே . 365. 6 கொடுத்த 
நாற் ; 13 தொள்கல் ; 16 கடுத்த ; 20 கண்டனனே . 366. 3-5 தினவு கடித 
லொடித்தல் மிறை ; 6 மிண்டி (ய ) ; 10 செறலுலைதல் ; 17-18 சேதித்தலடுத்தல் . 
367. 11 நீடுவீ ; 13-15 வீய்தலுந் துஞ்சலு நேருமென்ப . 368. 12-13 பூய்த் 
தலே புய்த்தலும் ; 15 விபத்துவிள்ளல் ; 20 படல் திரிவே . 369. 2 அற்றுதல் ; 
7 வளைத்தலுங் ; 8 கொல்லல் ; 

8 கொல்லல் ; 10 அலைத்தலென்ப , வலித்தலென்ப ; 11 
உரைத்து ; 19 சுருங்கல் ; 20 நிறுத்தலெள்ளே . 370. 5 நீள்வரித்தல் ; 

7 
கூட்டுதல் ; 8-9 தீர்தலெதிர்த்தல் . 


செயல்பற்றிய பெயரியல் 

59 
மறுத்த சுலாவலே சுற்றுதல் வாரித்தல் வாரணமுங் 

குறித்த தடைமாற்றம் நாடழி வேகொற்ற வள்ளையென்னே . 27 
371. வள்ளிய வெம்முனை மொய்யடல் ஞாட்பு மலைதல் தெவ்வர் 

கொள்வினை மாறு முரண்சமர் நேர்தல் குறும்பிரணந் 
தெள்ளிய வார்ப்பு நிகர்ப்பிகல் பூசல் செருவுடற்றல் 
தள்ளுஞ் சமதியோ டாகவ மாயோ தனஞ்சமமே . 

28 
372. சங்கிரா மந்தும்பை தாக்க லெதிர்தல் சமீகமமர் 

பொங்கு கல் க மெதிர்த்தலோ டாடலும் போரென்பரால் 
தங்கிய சாய்ந்தார்மேற் செல்லாமை யாகுந் தழிஞ்சியென்ப 
எங்கு மளித்தலும் பெய்தலும் பாதீடா மென்றனரே . 

29 
373. ஆவித்தல் கொட்டாவி யாகு மயாவுயிர்த் தல்வருத்தம் 

ஓய்வித்தல் காய்தல் முளிதல் வறத்தல் புலர்தலுமாந் 
தூவல் பிலிற்றலும் பில்கலு மல்கல் சொரிதலெக்கல் 

தாவிப் பொழிதல் பனித்தலோ டீர்த்தலுந் தாழ்குழலே . 30 
374 , குழன்மொழி யொட்டல் வலித்தலே நேர்த லுடன்படலாம் 

பொழுதுநீட் டித்தல் நெடித்தலும் பாணித்தல் பொற்புடங்கே 
ஒழிவி லொருங்காகு மொற்ற லுறுத்த லுணர்த்தலெற்றல் 
அழிவி லெழுப்ப லெடுப்பல் கயக்குச்சோர் வென்றுரையே . 31 


375. உரைக்கி லியைபே புணர்ச்சி யிசைப்பிசை யேபிறக்கு 

வரைப்பில் வழுவாகு மூய்தல் கவித்தலு மூடுதலாம் 
முருக்கிய மூழ்த்தலு மூசலு மூஞ்சலு மொய்த்தலென்ப 
சுருக்கு மரச ரிறைதிறை யுல்கு பொருள்சுங்கமே . 


32 


376. கறையுங் கரமுங் கடனுங் குடியிறை யேகலித்தல் 
நிறையுங் கஞறல் கஞன்றலே பம்பல் நெருங்கெழுச்சி 

மிலிர்த்தல் தளிர்த்தலர் பூத்த லணை தலொன்றல் 
உறைதல்தோய் வேசார்வு புல்லல் படிதல் புணர்தலொன்றே . 


அன் 


றையு 


33 


371. 15 செருவுடல்தல் ; 17 சபதியோ . 372. 7 கவிக ; 12 சார்ந்தார் 
மேற் ; 18 பெய்த்தலும். 373. 6 ஓவித்தல் ; 8-10 முளித்தல் வறுத்தல் வறல் 
புலர்வு ; 8 முனிதல் ; 10 புலர்த்தலுமாந் ; 12 பிளிற்றலும் ; 18 பனிற்றலோ ; 
18-19 பனிற்ற லொடிதலும் ; 19 டீர்தலும் ; டீதலும் . 374. பின்னிரண்டு 
அடிகளும் அடுத்த செய்யுளின் முதலிரு சீர்களும் சங்கத்துப் பிரதியிலும் ஐயாவர் 
கள் பிரதியிலும் இல்லை . 3 வலித்தல்பின் ; 8-9 கிரீடித்தலும் பாணி ; 10 பொற் 
பிடங்கே , பொற்படகே ; 12 லொழுங்காகு ; 16 அழுவி . 375. 3 யுணர்ச்சி 
5 யேயிறக்கு ; 15 மொய்த்ததென்ப ; 17-18 மரசிறை திறைகறை. 376. 5 
யாங்கலித்தல் ; 7-9 கஞறலே பம்பலணவல் ; 20 புணர்த்த லொன்றே . 


60 


1 


கயாதரம் 


34 


377. ஒன்றுத லண்ணுதல் நண்ணுதல் கூட லுடன் மருவல் 

என்றிவை யாவும் பொருந்துத லாகுங் கலாவல்துழா 
அன்றி யளாவலு மாகுங் கலத்தல் துவருதலுஞ் 

சென்று திமிர்தலும் வக்கிர மாவருஞ் செய்தியதே . 
378. செய்யும் வருட்டல் தெருட்டலு மாம்வற் புறுத்தல் செப்பில் 

தைவரல் நீவல் தடவல் வருட லுருத்தலுடன் 
மொய்வரல் நாறல் பொடித்தல் பொடிதல் முளைத்தலென்ப 

வெய்ய வெதிர்தல் மலர்த லலர் தல் விரிதல்பற்றே . 
379. பகரு மிகுதலே வீழ்தல் மிளிர்தல் மறிதலென்பர் 

இகலு மமர்தலும் வீழ்தலு மேவ லணவலெட்டல் 
புகல்தகு மொல்லல் சிவணல் பொருந்துதல் கூடுதலாம் 
அகலுஞ் சிறைசேம மேமங் கடிகட் டரண்கதவே . 


35 


36 


380. கதுவிய மாலை செயல்கடை நீழல்கை யாறியல்போ 

டுதவு சரிதை யொழுக்கம தாகு மியோகமொன்றல் 
மதி தரு வேகங் கடுமை வியோக மகறல்மற்று 
நிதிதரு செய்கட னாகு நியம நியதியுமே. 


37 


38 


381. நிருத்தம் நடம் நட்டம் நாடகங் கண்ணுள் நிலையிலையம் 

திருத்திய தாண்டவ மாடல் படிதம் பரதஞ்செப்பில் 
அருத்திய பாணி குரவைகூத் தாடுதல் தூங்கலுமாம் 

பரித்தநல் லுழ்த்தல் பதனழி வாஞ்செவ்வி யும்பகரே . 
382. கரணமே பித்த மலைப்புப் பவுரி கடகங்கித்து 

பரிய முள் ளாளங் குனிப்புவீ ரட்டானம் பத்துமதற் 
குரிய விகற்ப மணங்கு வெறிகழங் காடல்சொல்லில் 
அரியன வேலனாட் டாவல மார்த்துவாய் தட்டுதலே . 

ஒன்பதாவது செயல்பற்றிய பெயரியல் 


39 


முற்றும் 


377. 4 கூட்ட; 10 கழாவல் துழால் ; 15 துவிருதலுஞ்; 17 திமிர்த்தலும் 
நிமிர்தலும் . 378. 17 வெதிர்த்தல் . 379. 10 லணவலொட்டல் ; 11 புகல் தரு ; 
19 கடிக்கட் ; 20 டாணத்தவே . 380. 5 யற்றுச் செய்த( லு ) ; 7 சரிகை ; 
9 தாகுமென் ; 15 மமறல் மற்று. 381. 5 நிலைமலையம் ; 6 வ 

வருத்திய ; 10-11 
பரத பற்றுக் துருத்திய , பரதபற்றுந் துருக்கிய ; 12 வாணி ; 14 தாலுதல் . 382. 
1 கரணமொ ; 2 பித்தல் ; 5 கடகங்கிது ; 7 ளாகுங் ; 9-10 ரட்டமுங் கூத்தி 
னுக்கே( யு ) ; 15 காடல் சொல் லற்(க) . 


1 


பத்தாவது 

ஒலிபற்றிய பெயரியல் 
383. தந்த மொழியும் பனுவலும் பேச்சுந் தனியுரையு 

முந்து கிளவியும் வாக்கு நல் வாணியு மாற்றமுடன் 
வந்தியல் கூற்று மிசையும் வசனமும் வார்த்தையுஞ்சொல் 

அந்தமில் வாய்மை சரதந் திடமுண்மை யாணையுமே . 
384. ஆயும் பகர்தல் குயிறல் வழங்க லசைத்தல்சொற்றல் 

ஏயும் புகறல் விளம்ப லுரைத்த லியம்பல் செப்பல் 
காயுங் கிளத்த லறைதல் மொழித லுரைத்தல்மிழற் 

றோயு நிழற்ற லிறுத்தலுங் கோதலு மோதுதலே . 
385. ஓதி யறிவு கலைகேள்வி சால்பு மு ( று ) திகல்வி 

மூதுரை யாகு மொழிமை கதைகா ரணக்கிளவி 
ஆதி நெடுமொழி தன்மேம்பா டோத லசைநிலையாங் 

கேதலே யுங்குரை யும்பிற வும்மா மிசைநிறையே . 
386. இன்னுமற் றும்வற்று மக்குமிக் கு ( ம் ) மம்மு மொன்னுடனான் 

அன்ன கிளவி யனைத்துமாஞ் சாரியை யவ்வுமிவ்வு 
முன்னுவ்வு முச்சுட்டா மாவேயோ மாற்ற மொருமூவினாத் 
தன்னியல் காரங் கரங்கான்மா னக்கரச் சாரியையே . 


2 


3 


4 


5 


387. சாற்று முதா ரண மேது விலக்கியஞ் சாலுமின்னும் 

ஆற்றிய ஞாபகத் தோடு பிசியு மரும்பொருளாம் 
ஏற்று மியாகா பிறமதி சின்மின் னிகுமெனவே 

தோற்றிய யாவையு முன்னிலைக் காமசைச் சொல்லென்பரே . 
388. சொல்லுஞ் சருக்க மிலம்ப மெனுமிவை தொல்விருத்த 

மல்கு நடையன காகுளி மந்த விசையினிமை 
புல்லு மிராக மிடக்கர் மறைத்துரை போலசை போல் 
பல்லிய மேவிய பாடல்சங் கீதமாம் பைங்கொடியே . 


6 


383 . 5 தணியுரையு ; 6 முத்துக் ; 10 மாற்றுமுடன் . 384 . 
பகற ; 16 றேயு . 385.5 முதியுங்கல்வி ; 11 யாய்தி ; 20 மிசைநிறைவே . 
386. 2 றும்மதலு ; 10-12 யன்னுமின்னு முன்னுமுச் சுட்டாகு ; 11-12 
முன்னுமுச் சுட்டாகு ; 15 மொருமூவினத் ; 18-19 கரங்கான மோனமுஞ், 
கரங்கான மானமுஞ். 387. 5 சாலமின்னும் ; 9-10 பிசிதியு மப்பொருளா . 
388. 7 நடையின ; 10 விசையினிறை ; 15 போலசையோ ( ட ) ; 20 பைக் 
தொடியே . 


62 


கயாதரம் 


389. கோதி னுவறலும் பன்னலுஞ் சாற்றலாங் கொள்கவறு 

சூது படிறு மடிமாயம் வக்கிரந் தோம்பாளிதம் 
தீது சடஞ்சலம் விச்சித்தம் வஞ்சஞ் சிறுமைகள்ளங் 
கோது கபடம் பொய் கைதவம் யாவுங் கொடுமை சொல்லே . 


7 


390. சொல்லுங் குறளை பிசுனமுங் குஞ்சமுஞ் சூழ்கொடுவாய் 

செல்லும் புறங்கூற லாசிவாழ்த் தேதே சிகந்திசைச்சொல் 
புல்லும் பழிச்சல் பரவுத லேத்தல் புகழ்தல்துதி 
மல்கும் பரசல் வழுத்துதல் போற்றுதல் வாழ்த்துதலே . 


8 


391. வாய்த்தீமை கௌவை யலரம்ப லேச்சு வடுமொழியாஞ் 

சீர்த்தி யொளியிசை மீக்கூறு மேம்பாடு சீரொடொண்மை 
கீர்த்தி புகழ்வண்மை கொற்றமுந் தாளவொத் தாஞ்சதிசீர் 
சீர்த்த கடைப்பிடி யோர்ப்புங் குறிக்கோளுந் தேற்றமுமே . 


9 


392. தேற்றமே மன்றமற் றென்னுங் கிளவி கழறலுடன் 

சாற்றி பிடித்த லுறுதிச்சொல் வஞ்சினஞ் சூள்சபதந் 
தேற்றமுஞ் சூளுற வாகும்வா ளாமைபே சாமைவாய்ப்புள் 
ஏற்ற விரிச்சியு நற்கோள் நிமித்த மெனவுரையே . 


10 


393. உரைசெய் விளித்த லுளைதலே கூவல்வா வென்றலுடன் 

கரைத லறைகூவல் போர்க்குவா வென்று கனன்றழைத்தல் 
விரைவு முகனமர் வேநன் னயமுப காரம்வினா 
வரைவில் கடாவிடை யாமதற் கான மறுத்துரையே . 


11 


12 


394. துன்றிய வன்றென் கிளவியு ( மின்றென் கிளவியுமா ) 

மென்ற கிளவி மறுத்தலு மாமென்னை யென்கொலெது 
நின்ற வெவனேதி யாதியா வென்ன நிகழ்த்துமையம் 

அன்றியு மாங்குடன் யாண்டு மிடத்தைய மாமென்பரே . 
395. எழுதாத கேள்வி சுருதி மறைசாகை யேயாதி நூல் 

பழுதி லுபநிட மாரணம் வேதம் பனுவலுடன் 
அழிவில் பிடக மதிகாரந் தந்திர மாரிட நூல் 
தழுவு கலைவிதி யாகம மோத்துடன் சாத்திரமே . 


13 


389. 6 சூதும் ; 11 காது . 390. 3 பிசினமுங் ; 5 சூழ்தொடுவாய் ; 8-9 
லாசிடை வாழ்த்துத்தே. 391. 3 யயலம்ப ; 13 தோற்றமுந் ; 19 கடைக் 
கோளுந். 392. 2 மன்றமா ; 12 சூளற . 393. 7 லறைகூறல் . 393 , 14 முதல் 
394, 5 முடியச் சங்கத்துப் பிரதியிலும் ஐயரவர்கள் பிரதியிலும் இல்லை . 394 . 
9 மாமென்ன ; 19-20 மிடத்தினை யாமென்பரே . 395. 17 தலைவிதி . 


ஒலிபற்றிய பெயரியல் 


63 


396. சாற்றிய செய்யுட் கவிபாட்டுத் தூக்குக் கவிதைசந்தம் 

போற்றிய யாப்புத் தொடர்பிவை பாவென்ப பொற்பிசைப்பாக் 
கூற்றியல் கீதம்பண் பாணி வரிகானங் கோடணைபாண் 
மேற்றிகழ் காந்திரு வங்கேயங் காமர மெல்லியலே . 

14 


397. மெல்லிய தந்திரி யோடெழா லாகு நரம்பினிசை 

சொல்லும் பிளிறல் குளிறல் பிரற்றல் சிரற்றல்மருள் 
ஒல்லும் பயிற லரற்ற லுளைத லெழுத்திலொலி 
புல்லுந் திரிய லழுங்கல் குரைத்தலும் பூசலுமே . 


15 


398. சலித்தல் நால்தல் துவைத்தல் கரைதல் தழங்கல்பம்பல் 

கலித்தல் முரலோசை யாகுலங் கோலா கலந்திமிலம் 
வலித்த தமரந் தெழித்தலே நூறல் மருளல்ஞெள்ளல் 
ஒலித்த லிரங்கல் கறங்கல் முழங்கலென் றோதுவரே . 


16 


399. ஓதுஞ் சிலம்ப லிசை நாதங் கம்பலை யோடிரங்கல் 

போதும் படுத லிரட்டல் துழனி புலம்பல்சும்மை 
ஓதந் துவனி யுடனார வாரந் துவன்றலொய்யார்ப் 

பேதந் தருமோசை பொம்மெனல் கல்லென லிம்மெனலே . 
17 
400. இழுமெனல் கல்லெனல் பொல்லெனல் பொள்ளென லின்னுஞெள் 

விழுமிய விண்ணெனல் பம்மெனல் பூரெனல் வேறுஞெரேல் ( ளல் 
எழுதரு மோசை யெவையு மனுகர ணம்மென்பரால் 

அழிவொன் றிலாத வனைத்துங் கெயாதரத் தாய்ந்து கொள்ளே . 18 
401 : ஆசு மதுரஞ்சொற் சித்திர வித்தார மாங்கவிநான் 

கேசில் புலவர் கவிகம கன்வாதி வாக்கியென்பர் 
மாசில்வெண் பாவா சிரியங் கலிவஞ்சிப் பாமருட்பா 
வீசு மினந்தா ழிசையுந் துறையும் விருத்தமுமே . 

19 . 
402. மேவு மரும்பொரு ளந்தாதி கேட்டிந்த மேதினியோர் 

தாவும் வினைகெடச் சாற்றிய தென்றமிழ்த் தேவைமன்னுங் 


396. 9 பாவென்க ; 10 போற்றிசைப்பாக் ; 15 கோடணைபண் ; 17 
கந்திரு , காந்தரு . 397. 8 களிற்றல் ; 15 லெழுத்தினொலி , லுறுகாலொலி ; 
17-18 திரிதி புழுங்கல் ; 19 குரைதலும் . 398. 4 கரைத்தல் ; 7 முரலோதை ; 
14 நாறல் ; 17-20 (ல் ) கறங்கல் முழங்கல் தழங்கலென் றோ துரையே . 399 . 
15 துவன்ற லொல்க ( லே ) ; 18 பொல்லெனல் . 400. 2 அல்லெனல் ; 3 
பொம்மெனல் ; 5 லென்னு ஞெள்ளல், லின்னுஞெரேல் ; 8 பும்மெனல் ; 9 
யூரெனல் ; 10 வேறு ஞரால் . 401. 6 பேசும் ; 18 ழிசை செந் . 

402. 4 
கேட்டந்த ; 9 கோன் றமிழ்த் . 


64 


கயாதரம் 


கோவை யிராமீ சுரக்கோவை சொன்ன குருபரன்மற் 
றோவுத லின்றி யமைத்தான்பத் தாவ தொலியியலே . 


20 | 


403. இயற்சொற் றிரிசொற் றிசைச்சொல் வடசொல் லெனவுமற்றும் 

பெயர்ச்சொல் வினைச்சொ லிடைச்சொ லுரிச்சொ லெனப்பெயர்த் 
கயற்சொல் விரவாம லாறு விகாரத்தி னாலமைத்த ( தாங் 
செயற்கை யறிந்தக் கடைத்து மியற்கை தெரிவரிதே . 

பத்தாவது ஒலிபற்றிய பெயரியல் 


21 


முற்றும் 


403. 10 லெனப் பெயர்த்தங் . 


துணை 


டாக்டர் உ . வே . சாமிநாதையரவர்கள் பிரதி இதனோடு முடிகிறது . இறுதி 
யில் திருஞான முத்திரை s வெங்கடாசலபதி துணை . அழகிய மண 
வாளன் திருவடிகளே கரணம் உ குருக்களய்யங்கார் திருவடிகளே சரணம் உ. 
பெரிய திருவடி ரெற்றினகவிராய குருவே நம உ . காசுயக பராபவ வருடம் 
சித்திரை மாதம் 4s வியாளக்கிழமையும் , பௌவூாணையும் சோதி நட்செத்திர 
மும் பெற்ற சுபதினத்தில்க் கெயாதர நிகண்டு எழுதி முற்றியது. வகுழபூஷண 
பாற்கரோதயன் திருவடிகளே சரணம் . கருடாய நம உ என்று காணப்படுகிறது . 
மதுரைத் தமிழ்ச் சங்கத்துப் பிரதியும் இவ்வியலோடு முடிந்துவிடுகிறது . 


1 


பதினோராவது 

ஒருசொற் பல்பொருளியல் 
404. அரிகடல் மால்பன்றி யாயுதம் பச்சை யளியருக்கன் 

எரிபுகைக கிண்கிணி பெய்பர லைம்மை யமன்கிளிகண் 
வரிவலி யிந்திரன் மாருதம் நேமி மடங்கல்மது 

பரி ( ப ) கை செந்நெற் கதிர்தேரை வானரம் பாம்புபொன்னே . 
405. பொன்னே ரிரும்பு சுரர் குரு மாடை பொலிவு திரு 

என் ; ஏர் அழகு முழுபெற் றமும் ; எல் ஒளிபகலாம் ; 
தென்னே வனப்பு மிசைபாட லுந்தென் றிசையுமென்ப ; 

கொன்னே பெருமை பயனிலி யச்சங் கொளும்பொழுதே. 
406. பொய்யிலா வாரணம் கோழிசங் கானை தடைகவசம் ; 

தொய்யில் மகிழ்ச்சி யழகோர் புதல் ; தொய்யல் சேறுதுயர் ; 
மையாடு மேகங் கறுப்பஞ் சனங்குற்றம் ; வாளொளிவாள் ; 
கைசார் பொழுக்கஞ் சிறுமை படைக்கை காமுமொன்றே . 


2 


3 


407. ஒன்றிய தாரை விழிகூர்மை காளநே ரோட்டமழை ; 

கன்று வளையிளை தானவை ; ஆயுங் கரியிருந்தை 
என்று நடுத்தந்தி ; ஏறுதல் மேற்கோட லில்லலுமாம் ; 
வன் திறங் கூறுபா டூக்க மிசைத்திறம் வாணகையே . 

4 
408. வாலாகும் தூய்மை யிளமை மிகுதி ; மறம் கொலையும் 

தோலாமை யோடு சினமுங் கொடிய தொழிலுமென்பர் ; 
பாலாம் பகுத்தல் திசையிடம் பக்கம் பயமியல்பும் ; 

காலாகுங் கால்தூண் மகவிடம் வாய்க்கால் தாள் காற்றூற்றமே . 5 
409. காவே நிறைபொழில் கற்பகந் தொன்மரங் காவு தண்டு ; 

பாவே யிசைப்பா வியற்பாப் பாத்தல் நூற் பாபாவுதல் ; 
கோவே ( மன ) ன் திக்கு நாட்டங் கிரணங் குலிசநன்னீர் 
ஆவே சுவர்க்கம் வியங்கோ ளுரைபுவி யாசுகமே . 

6 
410. ஆசு சிறுமை விரைவோர் கவிகுற்றம் மார்கவசம் ; 

மாசிலா ( வல ]ா வலையம்பார் வீரை ; மகம்வேள்விநாள் ; 
காசு மணிவடங் குற்றம் ; கமலம் சலம்பதுமம் ; 
வாசம் இடமு மணமுந் துகிலு மலர்க்குழலே . 

7 
405. 6 ளென்னே ; 13 மசைப்பாட . 406. 14 சளங்குய்யத்தம் . 407 . 
15 லில்லையுமாம் ; 20 வாணிரையே . 408. 8 தினமுங் ; 20 காற்றுற்றமே . 

9 


68 


கயாதரம் 


8 


411. குழலா மயிர்வேய்ங் குழல் ; ஆவி வாவி புகையுயிராம் ; 

தழலாங் கிளிகடி தட்டையுந் தீயும் ; தடிதடியூன் ; 
நிழலாங் குளிர்ச்சி மரக்கோடுஞ் சாயையு நீடருளும் ; 

கழலாந் தொடுதோல் கழங்கு கனைகழற் காலடியே . 
412. காரிகை யேரு மொரு நூலும் பெண்ணுங் கலித்துறையும் ; 
வாரி 

புதவு வருவாய் கடல்நீர் ( வர ) ல்வழி நூல் ; 
பாரி பரியங்க மோர்வள்ளல் நல்லாடை பார்மனையாள் ; 
காரி வடுகன் சனிசாத்த னோடு கடுவள்ளலே . 


9 


413. கடுகஞ் சரீதகி முள் ; முசு மானேறு காலநுட்பம் 

உடுபதி சேகு வயிர்கல்வி புல்வா யுடைகலையாம் ; 
படுதல் இன் றாதலுண் டாத லொலி ; பச்சை பச்சைபுன்றோல் ; 
உடுவே மரக்கோலுந் தாரா கணமு முரைபல்குமே . 

10 


414. பல் இசை வண்மை யிசைப்புரை யாடலும் பாடலுமாம் ; 

வில் ஒளி கார்முகம் ; வேயொற்று மூங்கில் துளைவேய் தலாம் ; 
வல்வலி சூது விரைவாகும் ; வையம் தேர் வாழ்புவனம் ; 

புல்லாகுங் கம்பு புறக்காழ் பொலிவின்மை புற்புல்கலே . 11 
415. கஞ்சம் கலம்பங் கயங்குல்லை யப்பம் ; வேள் காமன்செவ்வேள் ; 

தஞ்சம் எளிமையும் பற்றுக்கோ டும் ; தா வலிவருத்தம் ; 
துஞ்சல் உறக்கமுஞ் சாவு நிலைபேறும் ; தொண்டை கண்டம் 
விஞ்சிய கொவ்வையு மாதொண் டையுமென் விரைக்குழலே . 12 


416. விரையே பரிமளஞ் சாந்துமாம் ; வேலை பொழுது தொழில் 

குரைசேர் கடலும் கரையும் ; கவலை கொடிசந்திநோய் ; 
மரைமரை தாமரை மண்டூகம் ; மீளி விடலைவலி ; 
புரைபுரை யொப்புயர் பில்லம் பழுதென்பர் பூண்முலையே . 


13 


417. முற்றுதல் காழ்கோடல் சூழ்போதல் யாவு முடிவெய்தலும் ; 

குற்றல் பறித்தல் குறுதலாம் ; வண்மை கொடுத்தல்புகழ் ; 
கற்பம் சுவற்கம் பிரமாயுக் கற்பகம் ; கான்மணங்கான் ; 
பொற்பே பொலிவு மழகும் ; மால் மேகம் பொருப்புவிண்டே . 14 


418. விண் தொனி வான மழை ; குழை காதணி சேறுதழை ; 

தண்டு சிவிகை வரம்பு பெரும்படை தண்டுதண்டம் ; 


414. 1 பல் 


411. 1-3 குழிலாமயி --ெவளயாவி . 413. 2 சரீததி . 
திசை ; 17 கண்பு . 417. 8-9 குறுகுத லாம்வண்மை . 


ஒருசொற் பல்பொருளியல் 

67 
தொண்டு வழிபாடு கொண்டை பழமை தொழும்பொடொன்பான் ; 

கொண்டல் மழையுங் குண திசைக் காற்றுங் குறித்தறியே . 15 
419. குருவிரு மாத்திரை யாசா னிறமிகு கோள் பெருமை ; 

குருகு இள மைகை வளையலை மூக்குக் குருக்கத்திபுள் ; 
பொருநர் தலைவருங் கூத்தரும் போர்ப்படை வீரருமாம் ; 
தருமன் இயமன் சுகதனு மிந்திரன் றானுமென்னே . 

16 
420. தானம் சுவற்க மதங்கொடை நீராடல் சார்பிடமாம் ; 

மானம் பெருந்தன்மை குற்ற மளவு வருமிலைச்சை ; 
கானம் இராகமுங் காடும் ; கதிர்கதிர் பானுமதி ; 
வான் அம் புதமும் வலியும் பெருமையும் வானமுமே . 

17 
421. வாரம் கரைசார லன்பு கிழமை செவ் வா 

பாரம்வைப்பாம் ; 
ஈரம் குளிர்ச்சியன் பென் ; கரம் கைநஞ் சிறைகழுதை ; 
பாரம் புவியுங் கரையு நிறையும்வன் பாரமுமாம் ; 

கார் அம் புதநீர் கருமை கருங்கவி கார்காலமே . 
422. காணம் தனஞ்செக் களவு பரியூண் ; கறையுரலே 

பூணுங் கருமை திறைசோரி ; பூவைகா யாவொருபுள் ; 
தூணம் பகைதூண் ; விறப்புச் செறிவு வெரூஉப்பெருக்கம் ; 
தாணு நிலைபேறுஞ் சத்திதூ ணீசனாச் சாலவையே . 

19 
423. சாலம் விசால மராமரங் கூட்டங் கயிற்றுவலை ; 

கோலம் அழகொப் பனைபன்றி கூத்திற்பல் கோலமுமாம் ; 
மூலம் கிழங்கு மொருநாளும் ; பாலம் நுதலிசைப்பாம் ; 

நீலம் குவளை யிருளோர் மணிநிற நீள் பெண்ணையே . 
424. பெண்ணை பனையோர் நதியும் ; மதிவிதுப் பேரறிவாம் ; 

தண்ணடை நாடு நகரும் ; வறிது சிறிதருகல் ; 
வண்ணம் நிறங்கவி யோசை வனப்பொப் பனைசெயலாம் ; 
எண்ணிய கோடு கரைசங்கு தந்தங்கம் பேந்திழையே . 

21 


18 


20 


425. ஏமமே காவல் பொன் னேமாப் பிரவு மயக்கமின்பஞ் 

சேமமு மாகும் ; செழுமை வளனுங் கொழுப்புமென்க ; 
தாமம் ஒழுங்கொளி தார்கொன்றை ; சாந்தம் கமையுஞ்சந்தும் ; 
வாமம் குறங்கிடப் பாகங் குறளும் வனப்புமென்னே . 22 


418. 13 கொண்மை . 419.4-5னிறமிருகொன்பெருமை . 421.19 
தருங்கவி . 422. 4 பரிபூண் ; 8 நிறைசோரி ; 12 பசை தூண் ; 18-19 சாத்திதி 
தூணீசனாய்ச் . 424. 19 பந்தங்கம் . 


68 

கயாதரம் 
426. வனம் உதங் கான ( ம் ) வனப்பாம் ; மதன ( ம் ) வருத்தமும ( ர் ) த் 

தனமும் ; பலிநீறுக் தெய்வ வுணவோடு தாருவுமாம் ; 
தனமே கன தன முன்னிரை சாமீ கரமுமென் ; அஞ் 

சனமே யெழுதுமை யோர்திசை யானையொர் கற்பிறப்பே . 23 
427. பிறங்கல் பெருமை யுயர்ச்சி யிறை ; பேர் பெருமைபெயர் ; 

கறங்கல் சுழற்றி வளைதடி பேயொலி ; கம் தலைவான் 
நிறங்கொள் சலிலம் பிரமன் சதாகதி ; நேமிவட்டம் 
மறங்கொள் திகிரி ( யே ) யோ (ர் ) சகு னம்பௌவம் வையகமே . 24 


27 


428. வையாகும் புற்கூர்மை வைக்கோலும் ; வள்வலி வார்கூர்மையாம் ; 

மெய்யாகுஞ் சொற்பொரு ளுண்மை யுடம்பொற்று ; மீன் உடுமீன் ; 
ஐயா மழகு மிருமலும் ; ஆர்தல் நிறைதலுண்டல் ; 
பையா மழகு மரவின் படமும் பசுமையுமே . 

25 
429. பணியணி யேவற் றொழில்பாம்பு ; பார்கற் பரப்புநிலம் ; 

அணியழ காபர ணம்மலங் கார மணிவகுப்பு ; 
கணிகணி யான்வேங்கை ; காயம்மெய் யாகாயங் கார்ப்பு ; மஞ்சே 
தணிமுக டேயம் புதமு முதுகுந் தருணமுமே . 

26 
430. தருமம் உலக வழக்கம் விதியீதல் தட்பநல்ல 

கரும மியல்பு தவம்புலல் நல்லறங் கண்ணருளும் ; 
பிரமம்மால் மந்திரம் வேதம்வே தாந்தம் பிரமன்மதி 

இரவிதீ முத்தீப் பதம்வேள்வி ஞான மிருடிகளே . 
431. இருமை பெருமையு மிம்மை மறுமையும் ; ஏண் வலியேண் ; 

கருமை கறுப்புப் பெருமையும் ; காளங்கார் நஞ்சுகழு ; 
வருபவ னம் நாடு வீடுகால் ; வாடை வடந்தைதெரு ; 

உருவடி வுட்காம் ; ஒளிபுகழ் சோதி யொளிப்பிடமே . 28 
432. இடாறு சத்தி குடைவலி காளி யிசைச்செயுள்வேல் ; 

தொடையல்முத் தாத்தி சுடர்ப்பூண்சந்து ஆரமாம் ; சோரியப்பக் 
கடைமுடி வாவணம் வாயில் கடையாம் ; களிசெருக்கும் 
வடிமது வு (ம் ) மாம் ; மலை திசை வானது மாதிரமே . 

29 
433. மாவே பெருமை கருமைநாற் காலன வண்டுநிறம் 
பூவே தருத்திரு மாமர வோருமார்ந் 

தாரணியுந் 
தேவே திசையிடந் தெய்வம் ; ஏறோர் தருச் சேவென்கவே . 30 


427. 4-5 யிறைபொ யெருமை பெயா ; 6 கறங்கு . 428. 5 யார்கூர்மை 
யாம் . 431 5 மெணமலியெண் . 432. 12 யாவணம் ; 10 சோரியப்புக் . 


89 


31 


32 


33 


ஒருசொற் பல்பொருளியல் 
434. சேயே மகவு முருகனுஞ் செவ்வாயுஞ் சேய்த்துமென்க ; 

ஆய்தல் நுணுக்க மசைவாய்தல் ; அள்கூர் செறிவுவளம் ; 
வாயே விடமும் வருவாயும் வாய்மையும் வாக்குமென்க ; 

தூய மறைமறை கேடக மந்திரந் தூய்நகையே . 
435. நகையா மகிழ்ச்சி மலர்ச்சி ( யிகழ்ச்சி ) நகையெயிறாம் ; 

தகையா மிளைப்புப் பெருமை வனப்பென்க ; சங்கம் சபை 
அகலாப் புணர்ச்சி வளைகை வளை ; அரில் தூறுகுற்றம் 

இகலாகும் ; ஏற்றலே கோடலு மேன்று பொருதலுமே . 
436. பொற்றை வரை தூறாம் ; ஏன மிரவி தீப் பொற்கனலி ; 

அற்றம் அவகாசஞ் சோர்வு மறைபொருளற்றதுண்மை ; 
மற்றென் கிளவி வினைமாற் றசைநிலை ; மாடு அயல்பொன் ; 

எற்றென் பது நினை வென்னென்ன லேல்புடை யாதியம்பே . 
437. ஆகம் உடல்மார்பு ; உகுத்தல் செகுத்தலும் வீழ்த்தலுமாம் ; 

பாகம் பதமோ ரளவொடு பல்கூறும் பாகியுமாம் ; 
நாகம் சுவற்க மரவானை காரீய நற்பொருப்போ 

டேக மரமும் ; குலம் சாதி கூட்டமு மில்லமுமே . 
438. இல் இலந் தேறு மனையாள் ; இடந்துயில் கோயில்பள்ளி ; 

கொல்லி யிசையுங் கிரியும் ; கணைகணை கோல்திரட்சி ; 
கல்வி யறிவும் பயிற்சியும் ; காவல் அரண்சிறையாம் ; 

வல்லி கொடியும் நிகளமு மாறலொர் வல்லியுமே . 
439. வல்லை யரணும் வலியும் விரைவும் ; வரைவரைவே 

எல்லையும் ; சூதம் இரதமு மாவும் பிறப்பும்வண்டும் ; 
முல்லை யிசையு மொருகொடி யுங்கற்பு முன்னிலனும் ; 

நல்ல தகரந் தருப்பணஞ் சுண்ணமு நல் இடியே . 
440. இடமே விசாலமும் வாமமு மூவகை யாமிடமும் ; 

தடமே பெருமை வளைவு சுனையானைத் தண்டம்வெற்பு ; 
கடமே மலைச்சாரல் மட்கல மாகங் கடாங்கடனும் ; 

படமே யெழு ( து ) படந்துகில் பாம்பின் படமும்பன்னே . 
441. பன்னிய நூல் இழை யெண்ணங் கொடியும் பனுவலுமாம் ; 

கன்னல் கடிகை யதன்வள மிக்குக் காகங்குடம் ; 
துன்னல் குறுகல் செறிதல் ; இருகதிர் சோதிவிளக் 
கின்னுங் கனலுஞ் சுடர் ; ஓகை யின்பம் இழுமெனலே 


34 


35 


36 


37 


38 


434. 9 வன்கூர் . 436. 6-7 அற்றகமவாசகஞ். 
441. 12 குறுதல் ; 14 உருததிர். 


438. 8 கிரீறையும் . 


70 

கயாதரம் 
442. இதையே மரக்கலப் பாயும் புதுப்புன மும்மிசைக்கும் ; 

புதையே புதுமை கணைக்கட்டும் ; தோயம் புவிபுவனம் ; 
கதைகா ரணமொழி கட்டுரை தண்டா யுதமுங்கண்டாய் ; 
மதவே மிகுதி வனப்பு வலியிடம் வையணங்கே . 


39 


443. அகம் புற மல்லது வான்மா வகப்பொருள் பாவமில்லம் ; 

நகம் தரு வெற்புகிர் ; நந்துதல் ஆக்கமுங் கேடு (மென்க ; 
ககம் கணை புள் ; காடுங் கூடுந் துயிலிட முங்கட்சியாம் ; 

சுகம் கிளி யின்பமும் ( நன்மையு ) மும்பர் சுவற்கமுமே . 40 
444. சுவலே திடர்பிடர் தோள்மேல் ; பரவைபா தால ( ங்) கடல் ; 

துவரே பவளஞ் சிவப்பாக்கங் காட்டந் துவர்ப்புமிகல் ; 
இவர்தல் விருப்பேறல் சேறல் பரத்த லெழுச்சியுமாம் ; 
திவருந் திரைதிரை பூமி கடலொலி தேன்மொழியே. 

41 
445. தேன்மது வும்வண்டும் ; செல்லே யுருமுக் கனஞ்சிதலாம் ; 

யானையுங் கன்னலும் வேயுங் கொறுக்கச்சி யும்வேழமாம் ; 
தானை புடவையுங் கைப்படை காலாட் படையும் ; உந்தி 

ஏனை யுயர்ச்சி நதிதே ருருள்கொப்பூழ் யாழ்க்கணான்றே . 42 
446. ஒன்று மருந்து துளிநீர் நெடுமை பிரையுவர்நீர் 

என்றும் படையுறை யெண்ணுறை கார மிடைச்சொல் உறை ; 
தென்றுங் குரலொரு பண்கதிர் கூந்தல் சிறகரற்றல் ; 
முன்றிலும் பொல்லா நிலமுமாம் (அங்கணம் முன்குறியே . 

43 
447. குடையுங் கொடையுங் குடையாம் ; கவிகை குடைகொடையாம் ; 
தொடைதொங்கல் வெங்கணை பாவுறுப் புச்சொற்றொடர் 

( தொடுத்தல் ; 
தடைகவ சம்மனை யாள் தடுத் தல் ; பூண் கடைப்புணர்வும் 

பிடருங் கயில் ; நாள் நாள் காலை யுடுச்செவ்வி பெண்ணமுதே . 44 
44S . முதல் முதல் கைம்முதல் (மூலி ) ; முரணே வலிப்பகையாம் ; 

பதம்வழி காலங்கால் சொற்சோறு செவ்வி பிதம்பாதமாம் ; 
விதிசெயல் மெய்ப்பா டிலாஞ்சினை யேவல்சூள் மெய் ஆணையாம் ; 

கதலிகை வாழை துகிற்கொடி ; காதை மொழிகதையே . 45 
449 . 

கதவு கபாடமுங் காவலும் ; வேலி மதில்காவலூர் ; 
மதம் மும் மதஞ்செருக் கவ்வவர் கூறு மதமுமென்க ; 

444. 11-12 இவர் த லுருப்பேறல் ; 16-17 திவடுந்தரைதிரை . 446. 20 
முன் குடையே. 447. 2-3 கொடியுங் கொடையாம் ; 18 காவா . 448. 9-10 
செவ்வியாதம் பாதம் பதம் . 


71 


ஒருசொற் பல்பொருளியல் 
சதம் இலை யீரைம் பதுமாம் ; தலம்பன்னந் தாரணியும் ; 
மதலை கொடுங்கை தூண் பாவை புதல்வர் மரக்கலமே . 


46 


450. கலமா மரக்கல மட்கல மோரள வைகலம்பூண் ; 

அலமாங் கலப்பை யமைவும் ; பிறழ்வவிர் ) தல்பெயர்தல் ; 
பலமாம் பலிப்போர் பலங்காய் ; பயம் அச்சம் பாலொடுநீர் ; 
புலமாம் விளைநிலம் புந்தி திசையும் புலனிடனே . 


47 


451. புலவர் அறிஞரு மாடுநர் பாடுநர் புத்தேளிரும் ; 

நிலவு கடிமண மன்றல் வதுவையு நீணறையும் ; 
குலவிய பூவே யழகு பொலிவுமண் கூர்மைமலர்; 

மலைதல் மறுத்தல் பொருதலுஞ் சூட்டலும் வைத்தனரே . 48 
452. வைத்த வொளிபாற் சேகுகோல் மாலை மணிக்கோவைகாழ் ; 

செத்தென்ப தொப்புங் கருத்தும் ; வெற் பன்னந் திகழ் ஓதிமம் ; 
அத்தம் நெறிகை யொருபா லொருநாள் ; அயில் கூர்மைவேல் ; 

சுத்தம் பிணிமுகம் அன்னம்புட் கேகயந் தூக்கிக்கொள்ளே . 49 
453. தூக்காய்தல் தூக்க நிறுத்தல் கவி ; தூக்கம் தொங்கல்கனம் ; 

ஆக்குக் துகிர்வலி யேயா யுதமு மரக்குந் துப்பு ; 
வாக்குடை மங்கையர் காத லிடைச்சொல்லு மாதரென்ப ; 

க்கிய விம்மல் ஒலித்தலும் விம்முதல் தானுமென்னே . 50 
454. தாவு மடங்கல் கூற் றாழித்தீச் சீயநோய் தானுருமேறு ; 

ஏவும் வியப்புத் தகைமை மலை தூறு போது இறும்பென் ; 
ஓவிய தாலம் தலம்பணை நாவுட னுண்கலமும் ; 

மேவும் உருத்தல் வெகுட்சியுந் தோற்றமு மெல்லியலே . 51 
455. மெல்லியல் தூது புலன் திறன் வாசலும் வாயில் ; வெள்ளா 

டல்லது வெண்பா மயமின்மை வெள்ளை வடிவும் வெள்ளை ; 
சொல்லுங் குமரி யிராசி யழிவின்மை துற்கை கன்னி ; 
நல்ல சிரகம் துவலை காகமும் நாட்டினரே . 

52 
456. நாடுஞ் செயலு மியல்பும் பிரமனும் நல்விதியாம் ; 

கோடரம் கொம்பு பொதும்பு கவி ; நவிர் குஞ்சிபண் ( வா ) ள் ; 
பாடு படுதல் பெருமையே [ மா ]மிடம் பக்கம் பண்பாம் ; 
தாடு தலைமை வலி ; தூறல் கோயில் தளிசாற்றுமே . 

53 


451. 3-4 மாடினர் பாடினர் ; 7 கடிமனை ; 10 நீனிறையும் . 452 . 
3 சேகுதோன் ; 15 எயிர்கூர்மைவேல் . 455. 17 சிரதந் . 456. 19 தொயி 
றளி சாற்றிடுமே . 


72 


கயாதரம் 


457. சாற்றிய நத்தம் இருளும் பதியு மிரவுஞ்சங்கும் ; 

ஆற்றல் வலியே பரி (த்) தல் செயவல்ல ராதல்மிகல் ; 
போற்றல் புகழ்தலுங் காத்தலும் ; வானங்கான் புட்ககனம் ; 
தோற்றம் விளக்க மிகுதி புகழினுந் தோன்றுதலே . 

54 
458. தோலோர் வனப்புத் துவக்குக்கைம் மாவுடன் றோற்பலகை ; 

மாலாந் திருமால் கருநிற மேகம் வளிமயக்கம் 
மேலாம் பெருமை பழமைகண் ணேணியே வேட்கைபுதன் ; 
நீலாகு நீல நிறமும் புவனமும் நேரிழையே . 

55 
459. நேர்தல் இசைத லெதிர்தலும் வேண்டலும் நேர்படலும் ; 

வார்புனல் நேர்மை நெடுமைகச் சாம் ; மல்லல் வன்மைவளம் ; 
சீரே யழகு புகழ்பாரங் காத்தண்டு செல்வஞ்சதி 

சீர்மை கவியோ ருறுப்புட னொல்கலுஞ் செம்பொருளே . 56 
460. செம்மல் பழம்பூப் பெருமை மகன்வாரி செப்பிலிறை ; 

கொம்மை யழகும் திரட்சியும் வட்டமுங் கூத்திலொன்றும் ; 
அம்மை வனப்பு மறுமையும் தாயரு மம்பிகையும் ; 

செம்மை சிவப்பும் பெருமையுஞ் செப்பமுந் தேர்ந்தறியே . 57 
461. தேரின் மலர்பொன் மணிசொற் றொடுத்தலு மந்திகங்குல் 

ஓரி னியல்பு மொழுக்கமு மாலை ; உயர் பிரசம் 
வேரியும் வண்டும் ; பரிமாப் பெருமை விரைவுசெலல் ; 
ஆரல் ஒருமீ னமர்கார்த் திகைசெவ்வா யாம்பகரே . 

58 


462. பண்டம் பலவும் வனப்பும் வளப்பாடு மாற்றல் வளம் ; 

அண்டரே தேவரு மாயரும் ; முரல் அவிழ்நகையாம் ; 
கண்டம் கழுத்துத் திரைவா ளவனி கவ (சந்துண்டம் ; 
புண்ட ரிகம் ஒரு பூடொரு நோய்முண் டகம்புலியே . 


59 


60 


463. புல்லு மருதம் புனற்பெருக் காயமே பொய்தல் பண்ணை ; 

நல்ல படைபடை பாய லுழுநாஞ்சில் நற்கலனை ; 
பல்லியம் பாடல் நெடித்தற் பொழுதுகை நீர் பாணியாம் ; 

வல்லிமேற் சேற லொருபா லொருபதி வஞ்சியென்னே . 
464. வண்டமர் மாலை கொடிப்படை பூமா வினுக்கணியாம் 

கிண்கிணி மாலை யுடனொழுங் குந்தார் ; கெயாதரத்துள் 
முந்தும் பணையே பணைத்தல் பிழைத்தல் முரசுகற்கிப் 
பந்திப் பழன மாக்கோடு மூங்கில் பதித்தனவே . 


61 


457. 15 பொறகனம் . 462. 5ம் பாற்றிலவன ( ற ) . 464. 10 கெயாக 
ரத்துள் . 


73 


ஒருசொற் பல்பொருளியல் 


465. பதியே பதியுந் தலைவனும் ; சாறு விழவுங்கள்ளும் ; 

திதியே நிலைபேறு பக்கம் ; அரில்பாயல் சேகுசந்தி ; 
நிதியே பதும நிதியுடன் சங்க நிதியருத்தம் ; 
கதியே பரகதி நாற்கதி யைங்கதி காண்மனனே . 

62 
466. மனமுதல் நான்குந் துணைக்கா ரணமும் வகைநடிப்புங் 

கனவிய கல்வியு மெண்ணு மடவார் கலவியிற்கொள் 
நினைவுங் கரணமாம் ; கள்ளே மருத நிலத்தொடர் [ 4 ] 
புன றரு பொய்கை சுரைகற வாகும் புரிகுழலே . 

63 
467. புரிதரும் அம்பரம் ஆகாயங் கூறை புணரியுமாம் ; 

பரிதல் அறுதலன் பின்னல் ; படர்செல் வுள்ளல் குற்றம் ; 
வரிதல் வரித்த லெழுதுதல் ; மாயமே வஞ்சம் பொய்யாம் ; 
கருடு மேடு கருப்பங் கருப்பொருள் கண்டுகொள்ளே . 

64 
468. கொள்ளும் தொடுத்தல் வளைத்தல் பிணித்தல்சொற் கூட்டல்பற்றல் ; 

எள்ளுந் தவவு மிகுதல் கெடுத்தல் ; இனிக்கெழுமல் 
வள்ளிய வோசை வருத்தமும் ; அந்தம் வனப்பிறுதி ; 
கள்ளு முகுளமு மேரு ) னை யாகக் கருதுவரே. 

65 
469. கருதி லெறிதலு மீதலும் வீசல் பாத்தலுமாம் ; 

பொருவி லெழுத லிலாஞ்சினை யெந்திரம் பொற்புனல்பூந் 
திருவு மெழுத்தும் பொறி ; திங்கள் மாதமு மிந்துவுமாம் ; 
பருதி யிரவியும் வட்டமு நேமியும் பார்த்துரையே . 

66 
470. உரைசெய் வெறியே வெறியாட் டணங்காட் டுடன்மருட்சி 

விரையுமாம் ; வண்டு மதுவீகை யன்பு விளம்பில் அளி ; 
வரையு மதுத்தேன் பிரசமு மாலியும் ; வைகல்தங்கல் 
உரிய கழிவும் புலரியு நாளுமென் றோதினரே. 

67 
471. ஓதிய நாஞ்சில் எயிலி னுறுப்பு முழுபடையும் ; 

கோதையர் கொங்கை கொடுவா ளிளமை குயம் தென்க ; 
தாது வுலோக மிரதாதி யேழ்பொடி தாதுகல்லைம் 
பூத மடிமை [ 4 ] யிரில் லனவல்லி பொற்கொடியே. 

68 
472. கொடியே பொழிலா முலகமுஞ் சோலையும் ; கூற்றுமொழி 

கடிவேல்வெங் காலனும் ; வெம்மை விருப்பங் கடுமைவெப்பம் ; 
மடி தாழை சோம்பு வயிறாடை ; மன்னசை மன்னுதல்மன் ; 
சுடிகை மணிமுடி யுச்சியு மாமென்று சொல்திண்ணமே. 69 

466. 15 நிலந்தொடர்பு . 467. 11 விரிதல் ; 13 லெழுதுமை ; 19 
கரும்பொருள் . 470. 11 யிரையு . 471. 18-19 

லலவியொர் . 


8. 10 


74 


கயாதரம் 


473. திணையே யகத்திணை யேழும் புறத்திணை யேழுஞ்செப்பில் 

இணையில் குலத்தோ டொழுக்கமு மேனை யிருதிணையும் ; 
அணையே கரையுந் தளிமமும் ; ஆடல் நிருத்தம்வென்றி ; 
ணையாங் கழங்கு அணங் காட்டுக் கொடிக்கழல் சொல்மணந்தே.70 


474. மண்ணே கழுவுதல் மார்ச்சனை யொப்பனை மண்முழவம் ; 

கண்ணே கருத்தேழாம் வேற்றுமை நாட்டமுங் கண்ணருளும் ; 
அண்ணல் பெருமை தலைவனும் ; ஆசைபொன் னன்பு திசை ; 
எண்ணே திலமும் விசாரமும் சோதிடந் தானுமென்னே . 71 


475. தாயம் உரிமை தமருமாம் ; கொம்பூதை தான் உலவை ; 

ஆயம் மகளிர் திரள் நீளஞ் சுங்கஞ்சூ தல்லரியும் ; 
ஏயுஞ் சினையே கருவு முறுப்பு மிளையகொம்பும் ; 
தோயுந் தசையும் பகையு மிறகுநற் றூவென்கவே . 

72 
476. தூரிய [ ஞ்) செற்ற மணிசேகு வச்சிரஞ் சொல்லில்வன்மை 

கூர்தலு மாகும் வயிரம் ; குணமுக் குணம்பண்பு நூல் 
சீர்மையு மாம் ; நெல் லுடன் புல் விலங்கோடு புட்குரலும் 
ஓர்விதங் கட்டு வழக்கும் பயிரென் றுரைத்தனரே . 

73 
477. உரைசெய்யெற் றித்தல் வலித்தல் துணித லிசைக்குமிவை 

நிரையே நினைவிற்கு மற்றமு தாம் ; நெறி முத்திவழி ; 
பரமே கவசம் பரஞ்செய்த லாகம் பழமைமுன்பாம் ; 

அரசியல் வெற்றியே கொற்றம் ; பதங்கம் புள் ளாய்விட்டிலே . 74 
478. விட்டநல் லாடை யுயர்ச்சி குதை புங்கம் ; வெங்கழுது 

தொட்ட விதண மலகையும் வண்டும் ; துளியடைத்தல் 
பட்ட துளியுமாம் ; பார்வை விழிதீ வகமதிப்பும் ; 
தட்டை கழையுங் கிளியைக் கடியுந் தழலுமென்னே . 


75 


479. தயங்கோர் பதிமேக 


வயங்கு கதழ்வே விரைவு செறுத்தலு மன்னுமென்னே . 


16 


480. மன்னும் உறழ்வே பொருந்த லுணர்வொப்பு மாறிடையீடு ; 

உன்னுந் தெவிட்டல் அடைத்த லொழித்தல் ) நிறைவுமிழ்தல் ; 
இன்னும் பொகில் உந்தி புள்ளாம் ; இடங்கர் குடமுதலை ; 
முன்னிய வேலன் வெறியாட் டவனு முருகனுமே . 

77 


477. 4 துணித்த . 480. 5 மாறிறையீடு . 


75 


78 


79 


ஒருசொற் பல்பொருளியல் 
481. முளரி கடைக்கொள்ளி நுட்பங்கான் தாமரை முண்மரமாம் ; 

தெளிவில் மெலிவு சிறையுறி யுச்சிவார் சீப்புச்சிக்கம் ; 
குளமாஞ் சருக்கரை நெற்றி தடாகமுங் கொள் ; சிவிகை 

உளை தரு தேர்வெங் கரிபரி மாவிவை ஊர்தியென்னே . 
482. ஊரு மரவு தவளை முதலைமீ னோந்தியுடும் 

பாரும் பறவை யாணை கெவுளிகண் டாமைமுதல் 
தேரு மனைத்தையும் அண்டசம் என்பர் ; திகழ்கடகம் 

சாரும் படையும் படைவீடுங் கைவளை தானுமென்னே . 
483. தாங்குந் தயிர்கடை தூணணி லானைத் தறிவெளிலாம் ; 

ஆங்கியல் தீரம் கரை திட்பம் ; ஊறு ஊற் றறிபுலனோய் 
தீங்கிடை யூறு ; முடலை திரட்சி முருடுமறம் ; 

ஓங்கு நொறிலே முடக்கம் விரைவென்ப ரொள்ளிழையே . 
484. ஒள்ளிய ஓங்கல் உயர்தல் வரைகழையப்பர்வ( ங் ) கம் ; 

அள்ளுறு கூந்தல் குருளை புனலும் அளகம் என்க ; 
தெள்ளும் புரிவு விரும்புதல் வேறு படல்செயலும் ; 
வள்ளிய கந்தம் புலனுங் கழுத்து ) மணமுமென்னே . 


80 


81 


485. மணந்ததொர் சூழி முகபடாம் வாவி ; வயா வருத்தம் 

ணர்ந்தவர் காதற் பெருக்கம் ; பயோதரம் பூண்முலைநற் 
குணந்தரு மேகம் ; பனித்தல் மழைபொழி தல்கொடுத்தல் ; 
கணந்ததரு வாளும் சுரிகையு முள்ளுமாங் கண்டகமே . 

82 
486. கண்ட குயிறலே கூவல் செறித ( ல் கு ] டைதல்செய்தல் ; 

கொண்ட நடுக்கமு மின்னாப்பு மச்சமுங் கொண்டனையும் 
எண்டரு கம்பலை ; நாளு நடுவு மெழுஞ்செயலும் 

பண்டை யொளியும் பலபாகு பாடும் பகல் என்பரே . 83 
487. பகர்தரு கோளென்பர் கோடல்கோட் பாடுபல் கோள்குணந்தீங்கு ; 

அகல் தரும் உம்பர் அமரரு மேலும் ; அணிமிடறும் 
பகைநில முந்நெல் லிடமுங் களாவும் பாப்புங்களம் ; 

புகல் தரு சூர்வஞ்சந் தெய்வநோய் சூரனும் பொற்றொடியே . 84 
488. பொன்னோலை கட்டி மடமைமா வாயமு மாழை ; அணங்கு 

உன்னிய தெய்வ முவமை மடவாள் நோ யோதிலச்சம் ; 
துன்னும் விழவோ டறலுநன் னாளுந் துணங்கென்பரால் ; 
அன்னம் புவனமுஞ் சேறுங் கடலும் அளக்கர் என்னே .. 85 


483. 15 முருடுமரம் . 484. 12 பரிவு . 486. 5 லுடைத்தல் செய்தல் ; 
19 ( ம் ) பாாடும் . 


76 

கயாதரம் 
489. அளவிய தோடு தொகுதி பனையிலை போல்வனவும் 

வளவிய பூவி னிதழுமாம் ; பூவி னிதழும்பெண்ணை 
உளவிதழ் போல்பவு மாகு மடல் ; இனி யோர் தபுதல் 
களைதரு சாவுடன் கேடுமா மென்றனர் காதலித்தே . 


86 


490. காதிய மள்ளர் உழவரும் வீரரும் ; காங்கயமே 

தீதுசெய் யாண்மையும் வன்பணி செய்யுஞ் செயலுமென்க ; 
நீதியுஞ் சொற்பய னும்பல பண்ட [மு] நீள் தனமும் 
ஓது தலைமையு மொண்மையும் வாய்மையு மொண்பொருளே . 


87 


491. பொருந்திய செச்சைவெள்ளாட் ] டே றுடன் வெட்சி ; போலசைபோல் ; 

தருந்திறல் ஏதி யிருபடைக் கும்மாம் ; தனிமைமுத்தி 
வருகே வலம் ; தாரம் வெள்ளிநாக் கில்லா ளரும்பண்டம்பண் ; 
பரிந்த பதலை யகல்வாய்ப் பறைதாழி பல்பொருப்பே . 

88 
492. பறையுந் தெருவுடன் மென்மையு ஞெள்ளல் ; பரிந்து எகினம் 

குறையுங் கவரியு மன்னமு நாயுமாம் ; கோதைபெண்ணெற் 
பொறையன் றெரியல் விரற்கட்டி யைம்பால்கால் ; பொற்குலிசம் 

நிறையு மெலுமிச்சஞ் சம்பம் ; சிறைசிறை நேர்சிறகே . 89 
493. நேர்ந்த கருவி தொடர்பியாழ் பல்லிய நீள்கவசம் 

வாய்ந்த தொகுதி கலனை வினைமேகம் வல்லாயுதம் 
ஏய்ந்த துணைக்கா ரணமுமாம் ; எள்ளல் இகழ்ச்சி நகை ; 
சேர்ந்த நிழற்றல் நுணுக்கல் நிழற்றல் நிழற்செய்தலே. 90 


494. தருவா னவிர மலையுட னுச்சி சடைசனறி 


... 


திரண்டகன் மேல்வலம் பாரிடமே . 


91 


92 


495. பாகு குழம்பு பகிர்ச்சி கரைகட்டி பாக்குநதி ; 

ஏகிய பாடி கவச நகர்நா டெழும்படையும் ; 
வாகுதோள் ; பாடலம் பா ( F ) ரி செம்மையொர் வாசியுமாம் ; 

நாகுபெண் பால்நந்) திளமைநீர் வாழ்சாதி நந்திழையே. 
496. இழையே யிழைத்த லிழைபூண் ; முருகெலு மிச்செழுச்சி 

விழவு குமரவேள் நாற்ற மிளமை வெறியகிலாம் ; 
தழுவொளி பேய்த்தேர் கடல்மலை தேருப் பளங்கானலாம் ; 
வழுவில் மயக்கமு மொப்பு மிலைச்சையு மானல் என்னே . 


93 


495. 4 கடைகட்டி ; 5 பாகருந்தி . 


496 . 


489. 15 யோர்தல்புதல் . 
6 யுழைவு . 


ஒருசொற் பல்பொருளியல் 

77 
497. ம [ 1 ] னும் அரலை நாலை கழலை வருகனிகாழ் ; 

ஊனமில் லாத இரலை புல் வாய்க்கலை யூதுங்கொம்போ 
டான தலை நாளும் ; பல்லம் கணக்கிலொன் றம்புமெண்கும் ; 

ஈனமில் மூரி பெருமை வலிதொன்மை யென்றுரையே . 94 
498. உரைத்த தரணி மலையு நிலனு முதையனுமாம் ; 

நிரைத்த கழித்த லிறத்த லிரண்டும் நெறிகடத்தல் 
வரைத்தல் மிகுத்தலுஞ் சாதலுஞ் சொல்லும் ; மலைத்தல் ஒலி 

இரைத்தெழு பூசலாம் ; பட்டாடை கண் ( 6 ) ஈத் திரம் என்பரே . 95 
499. பற்றும் வயினே வயிறு மனையும் பயிலிடமும் ; 

எற்றும் வெடியே வெருவுதல் வெள்ளிடி ; வார்பனியே 
செற்றிய துன்பு நடுக்கமு மச்சமுஞ் சீதமுமாம் ; 
எற்றிய ஏணி யுலகுட னெல்லையு மென்றனரே . 

96 


500. என்று முயரமு நீளமுஞ் சேண் நாமம் ; இக்கட்டளை 

ஒன்று நிறையுரை காட்டுங் கருவியோடொப்புச்செப்பும் ; 
மன்ற வசிகூர்மை குற்றம் வசித்தலும் ; ஆன் உருபான் ; 
நியமம் மறுகு 

நியமமங் 


கன்று 


காடியுமே . 


97 


501. காட்டுந் தளிமம் அழகொடு மெத்தை ; கருது அமறல் 

கோட்டும் பொலிவு மிகுதியும் ; கூற்று மருள்மறலி ; 
நாட்டம் நயனம்வாள் நாடுதல் ; நாம் உளப் பாடொடச்சம் ; 
சூட்டும் படிவம் விரதம் வடிவமாச் சொல் துணிந்தே . 


98 


502. துணிந்தவெம் பாலை யொருநில மங்கிலப் பாடல்சுரம் 

புணர்ந்துடன் போதல் பிரிவுடன் வெம்மையோர் பூருகமாம் ; 
மணந்த குறிஞ்சி மலையிடஞ் செம்முள்ளி யந்நிலப்பண் ; 
தணந்த வியங்கோளு மாணையும் ஏவலாந் தாழ்குழலே . 


99 


503. தாழ்தல் குறைத லிறைஞ்சலே தங்கல் ; புணரிகடல் 

சூழ்கரை யோடு தரங்கம் ; கணமே தொகுதிவட்டம் 
வாழ்சிறு கால முடுப்பாரி 


100 


504. ( புரிதரு சித்திரம் ஏரண்ட மத்திரி மெய்யிற்பொய்யே ) 

[ம ] ருவு மொருகவி யோவிய நல்ல வனப்புமென்க ; 
தருமொரு நெய்தல் கடல்சார் நிலஞ்சா பறையொருபூ ; 
தெரிதரும் அத்தி கடலென் [ 4 ] தும்பரஞ் சிந்துரமே . 


101 


499. 12 துன்பமு நாடு . 

பூறுவகமாம் . 


500. 7 நிறைமுறை ; 10 டொப்புச் செப்பம் . 


502 , 10 


78 


கயாதரம் 


505. துப்பார் உழையோர் நரம்பு மருணமுஞ் சூழிடமும் ; 

ஒப்பான கைக்கிளை யோர்நாம் போர் தலைக் காமமுமாம் ; 
இப்பால் விளரி நாம்புநல் வேட்கை யிளமையென்க ; 
வைப்பான நாண்மங் கலநாணும் பாசமு மானமுமே . 

102 
506. மாதே மகரம் இராசி சுறாக்காதல் ; வாழி யென்பர் 

ஓதுமிடைச்சொல்லும் வாழ்கவெனச்சொல்லும் ; ஓர்கனம்பொன் 
ஏதமில் மேகஞ் செறிவுமுத் தக்காசு ; அராகம் செம்மை 
ஆதர வோடு முடுகிய லும்பண் ணனைத்துமங்கே. 

103 
507. அங்கதம் தோள்வளை பாவலர் தீச்சொல் லரவுபொய்யாம் ; 

தங்கிய கூழே பலவுண வும்பொன்னுந் தாழ்பயிரும் ; 
எங்கு மலர்தலும் தோன்றலு மாகும் எதிர் தல் ) ; கிழி 

பொங்கு மெழுது படமுந் நிதியின் பொதியுமென்னே . 104 
508. என்றுங் கடியே விரைவுகாப் பச்ச மெழில்விளக்கம் 

மன்றல் மிகுதி சிறப்பொடு கூர்மை புதுமையையம் 
துன்றல் கரிப்புக் கடிதல் வரவுபேய்ச் சொல்லுமென்க ; 

வன்றிறல் வென்றி யனைத்து முயற்சியும் வாகையென்னே . 105 
509. கைதரு புட்கரம் யானைத் துதிக்கைத் தலை (க) மலம் 

உய்ய பருந்து நிறைவுநீர் தீர்த்தம்வாள் வானமுடன் 
ஐதரு பாண்ட முகமுமாம் ; அல்லிதா தாம்பலல்லி ; 
வெய்யகீ லாலம் சலமுதி ரங்காடி வேண்டினரே . 

106 
510. வேண்டுங் குபேரன் தனபதி சோ )மனும் ; வேர்வியர்வேர் ; 

தாண்டிய சாரங்கம் மானு மளியும் ; சயமருக்கன் 
காண்டுஞ் சருக்கரை யும்விசை யம் ; தாழை கைதை தெங்காம் ; 
ஈண்டும் வலியூர் வியலிடம் பாழியா மேந்திழையே . 

107 
511. ஏய்ந்ததோர் பாசம் கயிறுபற் றூசித் துளையன்பு நூல் ; 

காய்ந்ததொர் நாணலுங் காயாவுங் காசை ; கரும்புகழை 
வாய்ந்தபல் சந்தியு [ ஞ் ) சந்தி ; ( )கர் இல்லூர் வாழ் தரையாம் ; 

தோய்ந்த வளமை புதுமையும் யாணர் துடியிடையே . 108 
512. இடையே நடுவு மிடையு நிறையு மிடமுமென்க ; 

கிடையே கிடையுங் கிடேச்சுமாம் ; சாகம் தழையாடுதேக்கு ; 
உடையே ( குடைவேலுஞ் செல்வமு முள்ளு முடுக்கையுமாம் ) ; 
( விடையே ) யிடபங் கடாவிடை யேகுதல் வெள்வளையே . 109 


506. 10 ஓர் தனம்பொன் . 508. 18 படமின் . 
510. 18 திவிலிடம் . 511. 13 நசதி . 


509. 7 மருந்து . 


ஒருசொற் பல்பொருளியல் 

79 
513. வளைவு படைதேர்க்கால் வட்டம் பெருமை வரைபிறப்போ 
டளவில் சகடந் திகிரி ப 

பறவை யவனி நல்ல 
தளவ நகைசக் கரமாம் ; விரைவலி கோரஞ் சண்டம் ; 
களபம் சுதைதந்திக் கன்றுடன் சந்தின் கலவையுமே . 

110 
514. வைகுஞ் சிகியே பரிபுர முந்தீயு மாமயிலும் ; 

நையுஞ் சிகரி தருக்கோ புரம்வெற்பு ; நார் அன்புநீர் ; 
உய்கோல் நிறைகோ லளவுகோல் செங்கோ லுருட்சிநரம் 

பெய்கோ லெழுதுகோல் மத்திகை வாட்கோ லெனல்புரிந்தே . 111 
515. புரிதரு திப்பிலி போதியும் பிப்பலம் ; பொங்கு ( கும்பம் 

கரிமத் தகங்குடம் ; பாம்பரு ணன்காற்றுக் காலிலியாம் ; 
மருதும் வெளுப்பும் அருச்சுனம் ஆகும் ; மருவுபன்னம் 
ஒருமரம் பச்சை நிறமும் பலாசமென் றோதணங்கே . 

112 
516. அண்டம் பிரமாண்ட முட்டை யமர ருலகம் ; அத்து 

மண்டிய சாரியை செம்மை ; அதரே வழி புகுதி ; 
பிண்டி யசோகுந் தருப்பண மும் ; அலி பேடிநம்பி ; 

எண்டரும் அந்தகன் கூற்றுங் குருடனு மென்றறியே . 113 
517. அயிர் நுண் மணல் நுண்மை சற்கரை ; ஐயம் அயிர்த்தல் பிச்சை ; 

தயிரொடு பாழி அளையாம் ; அறையறை தான் பறையாம் ; 
துயிரில் அமலைசோ றம்பிகை ; (மூங்கினற் றூசெனல் காம்பு ; 

அயில் அர வம்மொலி பாம்பா யிலிய நாட் பார்த்தமையே . 114 
518. அமையும் அரங்கமே யாற்றிடை போர்க்கள மாடிடமும் ; 

சமையும் அரசே யிராச்சியம் போதி தலைவனுமாம் ; 
உமையொரு பாகனும் காளியுஞ் சூலியென் ; ஓடைபட்டம் 
இமம்வளர் குன்றிற் சரியோர் தருப்பொய்கை யென்றெய்துமே. 

115 
519. எய்தும் அவினைய நாடகாங் கத்தோ டெழிற்பனுவல் 
பொய்யழுக் காறு ; தே ராழி செறியுறுப் பாத்தி ( புவி ] 

நிறைவுகூர் ஆர் ; 
ஐயன் சுவாமி பிதாச்சேட்டன் மாச்சாத்த னாமென்பரே . 116 
520.ஆர்தரு பூதம் அவனி முதலைந்து முள்ளனவும் 

பாரிடந் தானு மிறந்ததோர் காலமும் பார்த்தறிக ; 
ஒரும் அகைதல் வளைவு வருத்த மலர்ச்சி ; உயிர் 
தேரும் பிராணனும் வாயுவு மாமென்று செப்பினரே . 

117 
513. 13-14 கரமால் வரைவுவலி . 517. 10 சான் பறையாம் ; 12-15 
லமவலி சோறம்பினகங்கநற்றூசென்னல் கொம்பு . 519.6-7 பொய்யிலழுக்காறு . 
520. 12 வதைதல் . 


80 


கயாதரம் 


521. செப்பிய அங்கம் எலும்புறுப் பாறங்கந்தேகம் ; அசை 

ஒப்பி லிடைச்சொ னிரையசை நேரசை ; ஒற்றுற்று ஒமெய் ; 
துப்பில் அலகு மகிழ்க்காழ் படையெண் துடைப்பம்புள்வாய் ; 

வைப்புடை ஆகாரம் ஊணும் வடிவும் வரைந்து சொல்லே . 118 
522. சொல்லும் இலஞ்சி மடுவுங்கொப் பூழுந் துணை மகிழும் ; 

நல்ல இறால் புல்லந் தேன்கூடு கார்த்திகை நாளுமென்க ; 
புல்லும் பசுவும் பசுமுலை வாளியின் புன்றலைவே 
நல்லதொர் வல்லி துவாரமு மாலியு மாஞ்சுரையே . 

119 
523. ஆய்ந்த இரதம் நவரத மின் பந்தே ராறுசுவை ; 

வாய்ந்த இரதியாம் பித்தளை மாரன் மடந்தையிபம் ; 
தோய்ந்தால் ஆழி கடல்மோ திரநேமி தேர்க்கால் நுனி ; 

ஓர்ந்ததோர் ஏடகம் நல்லாடை புற்றாளி யோர்பதியே. 120 
524. ஓரி யிகலன் மயிர்முசு வள்ளல் , மனவெழுச்சி 

தேரின் முயற்சி வலி ஊக்கம் ; சிங்கலே குன் றல்கெடல் ; 
எரிய ஊகம் விசாரம் கருங்குரங் கோர்புல் ; எஃகு 
கூர்மைவேல் ; எல்லை யளவு பகலந்தங் கூப்பீடுமே . 

121 


525. கூளி தொகுதி தமர்பேய் குறள் ; கொங்கு தேன்மணந்தாது ; 

ஓளி யொழுங்கானைக் கூடம் , உப்பு ஒத மினிமை பொய்தல் ; 
வாளிசுற் றோட்டமு மாசுக முஞ்சோனை வாளியுமாம் ; 
தாளி பனையோர் கொடியாம் ; புலிசாந்து சார்த்தூலமே . 122 


526. தூங்கல் மடிகூத்தொ ரோசை துயிலுடன் றும்பியுமாம் ; 

வாங்கே வளைவு மழைத்தலும் ; மண்ணை யிளமையுடன் 
ஓங்கறி யாமையும் பேயும் ; தனிதனி யொப்பின்மையாம் ; 
தேங்கும் உலகம் ஒழுக்கந் திசைசான்றோர் தேசமுமே . 


123 


124 


527. முந்தும் உரனே வலியு மனமார்பு மூதறிவும் ; 

சிந்து குறணதி வாரியோர் பாட்டுமுச் சீரடியும் ; 
வந்த கலாபம் மயிற்றோ கையுமே கலையுமென்க ; 

விந்திய சீர்மை சிறப்போ டிடும்பை விழுமம்கண்ணே . 
528. கண்ணுதல் ஈசன் கருதுதல் ; கூலம் புனற்கரைநற் 

பண்ணிய மங்காடி பாகல்வால் ; வானி படங்குகொடி ; 
தண்ணிய ஏவந் தனிமையும் துன்பமும் ; சந்தம் நிறம் 
எண்ணுங் கவியழகு ; என்றாழ் இரவி வெயில்கோடையே . 


125 


522. 8 தேன்காடு . 


ஒருசொற் பல்பொருளியல் 

81 
529. கோடல் வளைதல் கொளல்காந்தள் ; குஞ்சம் கூன் குன்றியள 

வோடு குறளே கவரி ; ஒலியல் துகிலாறுதார் ; 
மாடு மறுகு மயிர்பின் னணிகூழை ; நண்டு தட்டை 
ஏடிலை மூக்கரி கத்தி யிருத்த லிமங்குளிரே . 

126 
530. இன் னுங் கிளைகோன் ( ம ) ரந்துளிர் வேய் ; மொய்ம்பு தோள்வலியாம் ; 

பன்னல் பருத்திசொல் தேருதல் ; காலிலான் பாதிபங்கு ; 
கன்னியோ ) ராழி வின்மைகற் றாழையுங் காண்குமரி ; 

துன்னிய கும்பிசே றானை நிரையமுஞ் சொல்லணங்கே . 127 
531. அங்க முடையவ னாரல் நாட் கஞ்சுக மக்கி அங்கி ; 

எங்குந் துடி நுண் பொழுது பறை துடி யேலமுமாம் ; 
வங்கம் பவுறி வழுதுணை வெள்ளீயம் ; வஞ்சம்பொய்வாள் ; 
தங்கு குவலையம் நெய்தல் குவளை தரணியுமே . 

123 
532. தந்த வரக்குற் பலந்துகிர் செம்பரத் தம் அரத்தம் ; 

வந்த மடுவுந் தாணியும் வட்டமும் வாயிலொன்று 
முந்து வலையம் ; புறவம் புறம்புடன் முல்லை நிலம் ; 

குந்தம் கை வேலும் பரிமாவுந் துய்ய குருந்தமுமே . 129 
533. குறுகு மதிலுறுப் பாண்குறி பொத்தகங் கோசம் ; என்று 

மறுகு நெறியுஞ் சமையமு மூலமு மாற்கம் என்க 
உறையுள் சயன மனையூர் நகர் ; நா டொலியுஞ் சும்மை ; 

துறுநெறி வேய்மத குட்டுளை பூழையுந் தூம்பென்பரே , 130 
534. தூய தரளமே முத்துந் திரட்சியும் ; சொல்லில் வட்டந் 

தாய விடைமூங்கில் பாண்டில் ; சரிசரி தாரியொப்பாம் ; 
வாய நறவம் மதுமண நாற்றம் ; வழியிடஞ்சேய் ; 
காயும் புரோசு கயிறு கவர்சொற் பணைகவடே . 

131 
535. வண்ண மளவு வடிவு குணஞ்சுவை மற்றொழுக்கம் 

எண்ணிய வொன்றை விசேடித் தலுநல்லியல்பும் பண்பாம் ; 
கண்ணி முகிளமுந் தாரும் படுக்குங் கயிறுமென்க ; 

உண்ணல் அருத்தல் முதலைந்து பூட்டலு மூட்டலுமே . 132 
536. ஊட்டிய பட்டம் நுதலணி யாயுத மோடை நுதல் ; 

ஈட்டிய தோல்செய் பலகை மதிலாத் திரகம் இஞ்சி ; 
காட்டுங் கவரி கவரிமாத் தேர்சா மரையெருமை ; 
ஒட்டும் படை ( க் ) கை கவந்தம்வேள் வித்தறி யூபம் மின்னே . 133 


530 , 2-3 கொனரம் துளிர் . 532. 1 வந்தவளைவு. 534. 20 பனைபகடே . 
535.18 முந்தலைந்து . 


11 


82 


கயாதரம் 


537. மின்னே மரக்கலம் நாமகள் பாரதி ; மென்குழையுந் 

தன்னேர்செய் பீலிக் குடையும் தழையென் ; துகிலிகைசாந் 
துந்நேர்செய் வட்டிகை ; வேணுவாள் மூங்கி லுடன் வில்லுமாம் ; 

பன்னுங் கடகு வளைவுகுற் றந்தேர் ( ப் ) பாரிப்புந்தட்டே . 134 
538. தட்டும் பறையால வட்டஞ் சிறுச்சின்னந் தான்பீலியாம் ; 

ஒட்டும் வெதிர்வேய் செவிடு ; படைக்கை திரளை உண்டை , 
கட்டுஞ் சடிலம் சடைதுன்னல் ; சேகு கறைசிவப்பாம் ; 

பட்டதொர் சாமம் பசுமை மறையாமம் பான்மொழியே. 135 
539. மொழிதரு போதகம் வங்கங் கயமுனி மூதறிவும் ; 

பொழிதரு மோழையாங் காடியுங் கஞ்சியும் ; ஒல்லைசிறு 
பொழுது விரைவு ; எச்சம் வேள்வி யொழிந்த பொருண்மகவாம் ; 

அழிவில் கடைப்பிடி ] தேற்ற மறவாமை யாமென்பரே . 136 
540. படருந் தனுவுடம் போசைவிற் காலம் பயிலு நுட்பம் ; 

அடருஞ் சிலீமுகம் அம்பு முலைக்கண்வண்டு ; ஆலம் நஞ்சால் ; 
விடர்மரங் கிள்ளை யனலென லாம்வன்னி ; மேற்பகடே 
கடமலை யேறு பெருமையோ டம்பி கடாவென்பரே . 

137 
541. பகர்ந்த குடிஞையே கூகை நதியும் பதியுமென்பர் ; 

இகழ்ந்த கவந்தம் உடற்குறை தோயமு மென்க ; சமம் 
புகன்ற தலைப்பாடுடன்பாடு மாறு புரைதல் பொரல் 
அகன் றசெம் பாதி கொடைநுட்பஞ் செப்பநேர் ஆய்ந்து 

கொள்ளே . 138 
542. ஆயவே ளாண்மை யுபகா ரமுமுப சாரமுமாம் ; 

வாய் ( வ ) தொர் தீபம் விளக்கும்பல் தீப ( மு ) ம் ; மல்வளமல் ; 
தாய பிரமன் சிவனிக லன்னாவல் சம்புவென்க ; 

காய் ( வ ] ரு கொந்தம் அகம்படி யும்வேலுங் கண்டுகொள்ளே . 139 
543. கொட்டிய நீவி யளித்தல் துடைத்தல் துகில்கொய்சகம் ; 

கட்டுக் களைதல் மிகுதல் குறிகாவல் கண்டுகட்டும் ; 
தொட்டசின்னம் சிறுச் சின்னஞ்சில் வானம் ; சூல் சூழ்தல் சினை ; 

பட்டபீர் பீர்க்கும் பசலை முலைப்பாலும் பார்த்துக்கொள்ளே . 140 
544. கொள்ளுவர் சாடி துகிலொரு மட்கலம் ; கூர்ந்த சலம் 

தள்ளிய வஞ்சமு நீரு நடுக்கமும் ; சாதிகள்ளுக் 
தெள்ளுங் குலமுங் கருமுகை யுந்தேக்குந் திண்பிரம்பும் ; 
வள்ளிய பீனம் பருமையும் பாசியும் வையன்னமே . 

141 


541.1 படர்ந்த ; 12-13 தலைபாடென்பாடு ; 15 

புரைதல் பொன்றல் ; 
19 செப்பமொ. 543. 14-15 சூழ்சூழ்ந்த சிவன . 


ஒருசொற் பல்பொருளியல் 

83 
545. அன்ன கணையம் எழுக்காவற் காடுபொன் னானை ( க் ) கம்பம் ; 

பன்னிய தாபரம் கோயிலும் வெற்பும் பயில்மரமும் ; 
துன்னிய ஓதி யறிவோந்தி கூந்தலும் ; தோ ( ள் ) துணைதோள் ; 
இன்னுங் குருகும் பெருகாரை யுஞ்சா ரசம் என்பரே . 142 


546. பற்றும் வனப்பு நவமணி நீல மணிபருக்கை 

மற்றுங் கடவுள் மணிவிதை யும்மணி யாகுமென்க ; 
இற்று வரிபாட் டெழுத்தொழுங் குந்தீ யுடனீளமும் ; 

செற்று மணிமுன் னிரைபொன் னயல்மாடு தேன்மொழியே. 143 
547. மொழிந்த விடங்கம் முகடழ காண்மை ; முனைமுனைபோர் ; 

இழிந்த நளினிபண் வாவி ; [ இ ] யல் இயல் சாயல்தமிழ் ; 
கழிந்த நிறமே வுயிர்நிலை வன்னம் ; கவிமை புகர் ; 

மொழிந்ததொர் பைத்தல் உருத்தல் பசுத்தலென் றோதினரே . 144 
548. ஓதிய பாளிதம் பட்டாடை பாற்சோ றுடன்சற்கரை ; 

தீதில் வசுமணி கோத்தனந் தீயுடன் தேவரென்பர் ; 
காதிய காண்டம் திரள ( ம் ) பு நீர்தீ [ர் ) த்தங் கைப்படைகான் ; 
மாதிசை திக்குந்) திரியும் திசையும் வசனமின்னே . 

145 
549. சயிந்தவம் உப்புப் புரவி ; தலைமேல் தலைமைதலை 

இயைந்த கொடுமையோர் வாசிவள் ளங்கோரம் ; ஏவுதண்டம் 
பயந்த கரித்தண்டந் தண்டுதெண் டம் ; நாரம் பாசிசலம் ; 

வயந்தன் மதனனோர் வானரந் தெ ( ன் ) றற்கால் வைத்துரையே .146 
550. வையா வணம் தெருப் பீடிகை சாதனம் ; வண்டம்புவண்டு ; 

உய்யாம்பல் ஓர்பண் மதுவல்லி யூதுங்கொம் போரிலக்கம் ; 
கையாரு ஞாங்கர் வடிவேல் மிசைபக்கங் காணில் முன்பாம் ; 
வெய்யா களவன் முசுவு மலவனும் வேண்டினரே . 

147 
551. வேண்டிய வாணி கலைமக ளுங்கூத்து மென்மொழியும் ; 

ஈண்டியல் உக்கம் மருங்கால வட்ட மிடபம் ; உகம் 
சேண்டொட ரூழி யெழுவாய்புவி ; சே கரம் முடிமா ; 

ஆண்ட விதவை திருவிலி சோறென் றறைகவின்றே . 148 
552. இறவே யிறவு மிறக்கமும் ; ஏய் ஒப் பிசைபொருத்தல் ; 

உறவி யெறும்பூற்று ; உவளகம் வாவி யெயிலுறுப்பாம் ; 
அறலே தாங்க மரிமணல் ; ஆணம் குழம்புமன்பும் ; 
பிறவே வழங்கல் கொடைசேறல் சொற்றல் பிறைநுதலே . 149 

545. 10 பயல் வரமும் . 546. 8 விதைமணி . 547. 15 கவிமைபுகார் ; 
18 லுகுத்தல் . 550. 11 கை 

கைதரு . 


84 


கயாதரம் 


553. நுதலியல் வந்திகை யாகுஞ் சுணங்கு நுதலணியும் ; 

உதவு பருமம் கலனை யுயர்ச்சி யொளிர்மேகலை ; 
இதவிய ஆவே பசுமரை யாச்சா விரக்கமிசை ; 
குதிரை கழுதை வரை அத் திரியென்று கூறுகவே . 


150 ) 


554. கத்தூரி குங்குமத் தாரு வரணம்வெங் கான் துருக்கம் ; 

உத்திசீ தேவி ( தி ) தலை பொறியே யுரைவழியாம் ; 
அத்தன் சுவாமி பிதாவீசன் ; ஆர்ப்பு ஒலி தூளியுமாம் ; 

பத்தி யடைப்பது வும்வழி பாடு மொழுங்கு ( ம் )பன்னே . 151 
555. பந்தம் தளைகை விளக்குத் தமருண்டை பாசபந்தம் ; 

கந்தரம் ஆகு மலை முழைஞ்சும்மேக முங்கழுத்தும் ; 
வந்த தொடியோர் பலங்கை வளை ; வடி மா ( வ ) கிர்கூர் 
அந்த மதுவும் ; கழுமல் துயர்நிறை வாங்காண்கவே . 

152 
556. காத்திரம் கீரியுங் காயமும் பாம்பும் ; கணை கணைகோல் ; 

ஆர்த்த ( களையே ) களைவுங் களையும் ; அம்பு ஆசுக நீர் ; 
வாய்த்த உவாவே யிளமை கடலுவா மாதங்கமாம் ; 
சேர்த்த திகிரி வரைமூங்கில் சக்கரந் தேர்சிந்தியே . 

153 
557. சிந்துரம் யானை புளி ; கேயம் பாட்டுச் சிறந்ததோர்புள் ; 

கந்துபற் றுக்கோடுங் கம்பமும் ; காந்தாரம் காட்டொடு ( ப ] ; 
நந்தி ( ய ) தூரியம் நற்றூசு வாச்சியம் ; நாண் மலர்நாள் ; 
உந்தி நடுவுந்தி ; அந்திலே சந்தி யசையென்பரே . 

154 
558. பந்தும் புரவியுங் கந்துகம் ; சேனை படைகடையாம் ; 

புந்தி யறிவு புதன் ; கா ழகம் நற் புடவைகறுப்பு ; 
இந்துவு மிந்திரன் றேவியு மாஞ் சசி ; என்னென்னையென் ; 
வந்த வளைவுங் கொடுமையு மீட்சியும் வக்கிரமே . 

155 
559. கிள்ளை புரவி கிளியாம் ; பொய் பூதங் கிருத்திமமாம் ; 

வள்ளை யொருபாட் டொருகொடி ; யானையும் வண்டுந்தும்பி ; 
தெள்ளுஞ் சுணங்கு பொறி தூக்கந் துத்தி ; சிள் வீடுவட்டம் 

உள்ளுஞ் சிறுக்கீரை சில்லி ; செம்பத்தி உதும்பரமே. 156 
560. துன்றுங் குரங்கு குயில்கோ கிலம் ; தொடர் சொற்றொடரோ 

டென்றும் விலங்குமாம் ; ஆக்கம் திருவாழ் வெழுச்சிபடை ; 
கன்றும் புதுமை நிலையின்மை வாசமுங் கச்சும்வம்பாம் ; 
தென்று மலையு மொலியுஞ் ( சிலம்புஞ்) சிலம்பு அன்னமே . 157 

554. 9-10 குறி பொய்யுடன் வழியாம் . 556. 5 கணைகனைகோல் ; 8-9 
கனைவுங் கணையுமம் . 557. 9 காக்காரம் ; 15 நாண ... லாகாள் . 


ஒருசொற் பல்பொருளியல் 

85 
561. அட்டி மதுர மிருப்பை தரா ) வுமே யாமதுகம் ; 

செட்டி வணிகனுஞ் செவ்வேளும் ; கோரை கழுகு எருவை ; 
மட்டு மதுவு மளவுமாம் ; நானம் மணம்புழுகாம் ; 
கட்டி மகிட்சி கருப்புவட் டோர்புள்ளுங் கட்டியுமே . 

158 
562. கலித்தல் ஒலியும் பொலிவு மெழுச்சியுங் காண் ; அரணம் 

பலித்த மதிலுங் கவசமும் பூசலும் ; பஞ்சரமே 
சலித்த செருந்தியுங் கூடும் ; சமம்சங்கி ராமமொப்பாம் ; 

வலித்த நுவணை தினைப்பிண் டியு நூலும் வாணகையே . 159 
563. நளியே செறிவு பெருமை ; க ( த ) னம் நடுக்கம்வெம்மை ; 

அளிசேர் தொடை தூக்கம் பீலிக் குடைகூந்த லாகுந்தோங்கல் ; 
துளிசேர் புகர்பிங்க லன்மந் திரி ; விடர் தூர்த்தர் விடர் ; 

முளிதேர் தவளமும் பீலிக் குருந்து முருந்து என்பரே . 160 
564. முந்தும் அலங்கல் இலங்கல் துளிர்தொங்கல் ; முத்தம் முத்து 

வந்த பிரிய மதரம் ; சலதரம் வாவிபுயல் ; 
அந்தமி லீரப் பலாவபி ர ( ம் ) வானம் ஆசினியாம் ; 

தந்த குரம்பை யுடம்பு சிறுகுடில் தானுஞ்சொல்லே . 161 
565. சொல்லிய பம்பல் எழுச்சி நெருக்கம் தொடர்தல்வலி ; 

குல்லை துளபங்கஞ் சங்குல்லை ; வேயிக்குக் கோல்கழையாம் ; 
நல்ல கிரிட்டி பிரண்டையும் பன்றியும் ; நண்டொர்வள்ளல் 

அல்ல ( ல் ) தீர் நள்ளி ; தபனன் கனலவ னாதித்தனே . 162 
566. அரும்பொரு ளந்தாதி சூடிய சீதர னம்பிகையைத் 

தரும்பொருள் செய்த பராபரை யாநா தண்டமிழோர் 
விரும்பிய கோவை யுரிச்சொற் பனுவல் விரித்துரைத்தான் 
பெரும்பொருள் கண்ட கெயாதரன் தேவைப் பெருந்தகையே . 163 
பதினோராவது ஒருசொற் பல்பொருளியல் 

முற்றும் 


கயாதரம் முற்றும் 


563. 17 தளவ ... 
566. 3 சூழிய . 


564. 4 துளர்தொங்கல் . 565 , 5 தொடர் தல்வல்லி 


எண் 


ஆரண 


இந்து 


எழுதரு 


சொல் 
அகம்புற 
அகழி 
அங்கதம் 
அங்கமுடை 
அங்கனை 
அங்கியல் 
அசித்தல் 
அஞ்சலி 
அட்டி 
அடுத்தலே 
அடுபடை 
அண்டம் 
அண்ணல் 
அண்ணும் 
அதிசய 
அந்தமில் 
அமையும் 
அயர்வு 
அயிர்நுண் 
அரணக் 
அரிகடல் 
அரிகரு 
அரிபர 
அருகவல் 
அரும்பொரு 
அருவி 
அலகு 
அழகு சீர் 
அழிவில் 
அளவிய 
அற்றவன் 
அறிவின் 
அறைகின்ற 
அன்றுங் 
அன்ன 
ஆகம் 


அனுபந்தம் -1 
செய்யுள் முதற்குறிப் பகராதி 
சொல் 

எண் சொல் 
443 ஆயவே 

542 உரைத்த 
78 ஆயும் 

384 

உரைதரு 
507 ஆர்தரு 

520 

உலம் வர 
531 

1 உள்ளல் 
117 

77 

உறு தவ 
308 

ஆவித்தல் 373 ஊக்கிய 
237 ஆன 

112 ஊட்டிய 
209 இசையும் 

180 

ஊரும் வயி 
561 இடமே 

440 

ஊரு மாவு 
365 இடரஞர் 823 எண்ணிய 
252 இடரறு 

432 எண்ணெண் 
516 இடையு 

178 

எய்தும் அவி 
90 இடையே 

512 

எய்தும் பயத் 
292 இதழ்புனை 217 

எருமை கா 
316 இதையே 442 எல்லை 
86 

10 
518 இயம்பிய 221 

எழுதாத 
327 இயல்மிரு 148 எள்ளும் 
517 இயற்சொற் 403 எள்ளு மிற 
253 இரணிய 

224 என்றுங் கட 
404 இருமை 

431 

என்றுங் கடி 
8 இருளந்த 

42 

என்றுங் குவ 
114 இல் இலங் 438 என்றுஞ் 
80 இல்லிலந் 197 என்றுந் 
566 இவணிம்ப 

84 என்றும்பெ 
58 இழுமெனல் 400 என்றும் பொ 
339 இழைத்த 

320 
305 இழைதரு 

277 என்னன்னை 
59 இழைபுனை 119 ஏமஞ்செய் 
489 இழையே 496 ஏமமே 
106 இறவே 

552 ஏய்ந்ததோர் 
330 இன்னுங் 

530 ஏவிய 
183 இன்னுமற் 

386 

ஏறிய 
154 . உடற்குறை 

133 
545 

உண்டாம் 123 
437 உணங்குதல் 326 
410 

உதாசன 
401 உரிய 

125 ஒளிர் பூசை 
262 உரைக்கி 

375 

ஒன்றிய கூ 
312 உரை செய்யெற் 477 ஒன்றிய தா 
5 உரை செய் விளி 393 

ஒன்றுத 
523 உரை செய் வெறி 470 ஒன்று மச 


எண் 
498 

43 
324 
311 
293 
358 
536 
172 
4.82 
66 
18 
519 
362 
155 
126 
294 
395 
186 
273 
355 
508 
218 
341 
122 
165 
337 
500 

7 
118 
425 
511 
109 
159 

46 
239 

33 
484 
160 
280 
407 
377 
236 


என்று முயா 


ஏறுந் 
ஒண்டயி 
ஒலியுயிர் 
ஒள்ளிய 


35 


ஆசுமது 


ஆதரங் 


ஆய்ந்த 


88 


அனுபந்தம் -1 


85 


சொல் 
ஒன்று மரு 
ஒன்று முலை 
ஒங்குஞ் 
ஓதிய நாஞ் 
ஓதிய பாளி 
ஓதிய வாசி 
ஓதி யறிவு 
ஒதுஞ் 
ஒரி 
கஞ்சம் 
கடத்தல் 
கடம்பா 
கடவுளர் 
கடுநஞ் 
கண்டக 
கண்டகுயி 
கண்டமக 
கண்டூதி 
கண்ணுதல் 
கணங்கடி 
கத்தபம் 
கத்தூரி 
கதவு 
கதுவிய 


குடிகொண்ட 


குல்லை 


சரிதரு 


எண் 
446 
368 
128 
471 
548 
196 
385 
399 
524 
415 
351 
278 

20 
413 
203 
486 

49 
366 
528 

30 
157 
554 
449 
380 
234 
382 
249 
338 
269 
242 
469 
255 
189 
291 
216 
176 
97 
54 
61 
450 
562 
207 
107 

88 
376 
195 

21 
264 
223 


சொல் எண் சொல் 

எண் 
காட்டிய 167 கொள்ளுங்கய 348 
காட்டும் 

501 கொள்ளுங்கள 

173 
காணம் 

422 

கொள்ளும் 468 
காணுங் 

38 கொள்ளுவர் 

544 
காணுமுத 135 கொற்றி 

25 
காத்திரம் 556 

கோடல் 529 
காதிய 490 கோடிய 

258 
காய்ந்தவர் 

கோடுயர் 

68 
காரிகை 

412 கோதிலரு 

15 
காவே 

409 கோதினுவ 

389 
கிடைத்த 

354 கோலுங் 263 
கிள்ளை 559 கோலும் 

175 
கிளருங் 136 சங்கிரா 

372 
142 சடங்கொண்ட 145 
குடையுங் 447 

சதங்கை 

257 
குணிலே 

271 சந்தி கவலை 69 
குரகதம் 153 சந்தித்த 

41 
குருவிரு 419 சயிந்தவம் 

549 
208 

266 
குலங்கொண்ட 232 சலித்தல் 

398 
குலவு 259 சாந்தின் 

230 
குவையுங் 

288 சால்கஞ்ச 

99 
குழலா 411 சாலம் 

423 
குழன்மொழி 374 

சாற்றிய செய் 

396 
குழுமிய 94 சாற்றிய நத் 

457 
குழைதரு 

64 சாற்றிய பத் 206 
குழையள 62 சாற்றுங் 

129 
குளிர் தழல் 272 சாற்றுமுதா 

387 
குளிர்முழ 265 சிந்துரம் 

557 
குளிரிலை 251 

சிந்தை செய் 

194 
குற்றமில் 332 சிமையம் 

52 
533 சுவலே 

444 
குறும்பொறை 51 சூலிய 

171 
கூகை 

177 சூழ்வரை 

158 
கூடிய 295 

76 
கூர்ப்புக் 

296 சூறுஞ் 

164 
கூளி 

525 செப்பிய அங் 

521 
கைத்த 275 செப்பிய வேய் 

346 
கைதருபுட் 509 செப்பு 

152 
கைதருவேலை 

செம்மல் 

460 
கொட்டிய 

543 செய்யும் 378 
கொடியிற் 284 சேய்போ 336 
கொடியே பொழி 472 சேயே 

434 
கொடியே யவி 304 சேருங் 

124 
கொண்டோற் 113 சைவல 

213 
கொந்தாருஞ் 

188 சொல்லியபம் 565 
கொப்புளா 

289 சொல்லியமா 319 
248 சொல்லுங் 

390 
கொல்லும் 

149 

சொல்லுஞ் சரு 388 


கந்து 


காணமே 
காபத் 
கமைதரு 
கருதிய 
கருதில் 
கருதிலெறி 
கருதுங் 
கருதும்பணை 
கருதும்பரி 
கருந்துடி 
கருமகள் 
கருமஞ்செய் 
கல்லுச் 
கயங்குண் 


கலமா 


40 


கலித்தல் 
கலித்தலிலிர் 
கள்ளர் 
கற்றவர் 
கறையுங் 


கன்னல் கழை 


கன்னல் வில் 
காகளங் 
காசிப 


கொய்தரு 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


89 


சொல் 
படியு 
படைத்தவெய் 
படையல 
பண்டம் 


தக்கன் 


பண்டரு 
பண்ணு 


சொல் 
துன்றிய 
துன்றுங் 
தூக்காய்தல் 
தூங்கல் 
தூய 
தூரிய 
தூரியஞ் 
தூவுதல் 
தெள்ளு 
தேரின் 
தேற்றமே 
தேன்மது 
தொண்டு 
தோலோர் 
தோன்றிய 
நகர்பதி 
நகைகிர 
நகையா 
நரப்பயி 
நயனம் 
நளியே 
நற்காற் 
நன்காம் 


தருகளங் 
தருமங் 


சொல் 

எண் 
சொல்லுஞ் சுவ 

138 
சொல்லும் 522 
சொற்ற 

71 
தக்க 

156 
தக்கவர் 

115 

6 
தட்டும் 

538 

287 
தண்ட 

24 
தண்டும் 

298 
தந்ததொர் 353 
தந்த மொழி 383 
தந்தவரக் 532 
தயங்கோர் 479 

302 

344 
தருமம் 

430 
தருவா 

494 
தலைமகன் 121 
தழுவும் 

36 
தனத 

22 
தாங்கும் 

483 
தாதவிழ் 

13 
360 

475 
தாவு 

454 
தாழ்தல் 

503 

420 
திசைபுகழ் 28 
திணையே 

473 
திரவிய 

225 
திரிசரம் 

246 
திரியவும் 

168 
திருத்தல் 356 
திருத்திய 

369 
திருந்தியமாண் 314 
திருந்தியமுண் 214 
திருமலி 

290 
திரையலை 

55 

45 
திறவிய 

281 

187 
துக்க 

347 
துணிந்தவெம் 502 
துப்பார் 

505 
துய்யவன் 

12 
துய்யவுசா 357 
துருமம் 

325 
துவரிங் 

233 


எண் 
394 
560 
453 
526 
534 

81 
476 
359 
185 
461 
392 
445 
334 
458 
166 

65 
303 
435 
268 
141 
563 
134 
212 
309 
181 
228 
199 
456 
14 
91 
299 
226 
381 
370 
243 
235 
553 
459 
493 
202 
487 
541 
379 
17 
75 


தாபமி 
தாயம் 


எண் 

48 
322 
270 
462 
101 
274 
429 
215 

29 
465 
555 
558 
201 
283 
204 
250 
229 
414 
140 
254 

73 
342 
499 
546 
363 
492 
170 
441 
495 
191 


நன்றாகு 
நன்றாய 


பணியணி 
பதடி 
பதந்திகழ் 
பதியே 
பந்தம் 
பந்தும் 
பரந்த தரு 
பரந்த திரை 
பாவிய 
பரிக 
பருக்கை காழ் 
பல் இசை 
பல்லெயி 
பலகையாங் 
பள்ளி 
பற்றிய 
பற்றும் வயி 
பற்றும் வன 
பறித்தலே 
பறையும் 
பனனக 
பன்னிய 
பாகு 
பாடலம் 
பாடு 
பார்க்கிற் 
பிறக்கும் 
பிறங்கல் 
பிறப்புச் 
புகல்வா 
புகலு 
புங்கம் 
புதியநற் 
புரங்கடஞ் 
புரந்தர 
புரி தருசித் 
புரி தருதிப் 
புரி தரும் 
புரியிலை 
புரியு 
புரிவுநா 


தானம் 


நாகங்கா 
நாகமாஞ் 
நாடுஞ் 
நாமக் 
நாவலர் 
நிகர்த்தல் 
நிதியும் 
நிருத்தம் 
நிறுத்த 
நீடும் 
நுண்ணென் 
நுதலியல் 
நேர்தல் 
நேர்ந்தகரு 


67 


திவலை 


நேர்ந்தபழு 
பகர் தரு 
பகர்ந்த 
பகரு 


95 
139 
427 
335 
111 

79 
247 
174 
132 

16 
504 
515 
467 
205 
184 
313 
463 
47 


96 


பங்கய 
பஞ்சரங் 
பட்டம் 
படங்கொள் 
படருந் 
படிபுட் 


182 
540 
279 


புல்லு 


புலந்தரை 


90 


அனுபந்தம் -1 


எண் 


சொல் 
புலமாகக் 
புலர்த்தல் 
புலவர் 
புனைதரு 
பூவில் வள் 
பெண்ணை 
பெருங்கலி 
பெரும்பேர் 
பேதையர் 
போறி 
பேரு 
பொங்கிய 
பொதுளிய 
பொய்யிலா 
பொருந்திய 
பொருந்தும் 
பொருமுத் 
பொருவுத 
பொலந்தா 
பொற்பார் 
பொற்புக் 
பொற்றை 
பொன்னித் 
பொன்னே 
பொன்னோலை 
மண்டு 
மண்ணே 
மணந்ததொர் 


வனம் 


வாரண 


எண் 

32 
231 
451 
198 
169 
424 

57 
261 

2 
26 
151 
285 
179 
406 
491 
361 
244 
343 

39 
301 
329 
436 

93 
405 
488 
345 
474 
485 
256 
127 

19 
143 
241 
144 
105 
318 

98 
131 
161 
480 
317 
466 

31 
192 
506 

9 
27 
221 
493 


சொல் 
மானும் 

497 
மின்னிவர்வேலன் 103 
மின்னிவர் வேலனு 

120 
மின்னே 

537 
முகந்தெரி 72 
முதல் முதல் 448 
முந்தும் அல 

564 
முந்தும் உர 527 
முருகுலா 

193 
முளரி 

481 
முற்றுதல் 417 
முனிவ 

87 
மெல்கிய 

297 
மெல்லத 

63 
மெல்லிய காசு 

331 
மெல்லிய தந் 

397 
மெல்லியல் 455 
மெல்லிளங் 210 
மேய 

163 
மேல்மிசை 83 
மேவு 

402 
மைந்து 

306 
மையறு 

333 
மொய்குழல் 70 
மொய்சிலை 245 
மொழிதரு 

539 
மொழிந்த 547 
மொழியுரிரு 

110 
மொழியுமுனி 350 
யானை 

150 
வஞ்சமில் 190 

286 
வட்டிய 

276 
வடக்குங் 

4 
வடுகன் 

23 
வண்டமர் 464 
வண்ணமணி 321 
வண்ணமள 

535 
வண்மை 

340 

102 
வரம்புட 

310) 
வரிந்த 

282 
வரிய பெண் 162 
வருங்கட 130 
வருணம் 

300 
வருமுகில் 44 
வரைகுவ 

50 
வல்லகி 

267 


சொல் 

எண் 
வல்லபொ 219 
வல்லவ 

89 
வல்லாளன் 108 
வல்லி 

211 
வல்லை முடு 

352 
வல்லையா 

439 
வலங்கொற்ற 

307 
வள்ளிய . 

371 
வளந் தருகோட் 

60 
வளந் தருபேடி 

104. 
வளர்ந்த 

3 
வளைவு 

513 
வளைவோ 

349 

426 
வனமுத 

37 
வாடை 

34 
வாய்த் தீமை 391 
வாய்ந்த குணுங் 100 
வாய்ந்த வா 364 
வாய் புலம் 

82 

11 
வாரம் 

421 
வாராக 

56 
வாரிய 

147 
வாலாகுந் 408 
விட்டநல் 478 
விண்தொனி 418 
விதிர்ப்புப் 

328 
விரும்புஞ் 

260 

116 
விரையே 416 
வீடல் 

237 
வெல் தருங் 227 
வெற்பின் 
வெற்றுட 

146 
வேகஞ் 

315 
வேண்டிய 

551 
வேண்டுங் 

510 
வேண்டும் 220 

238 
வேந்தரிற் 

92 
வேறுங் 

74 
வைகுஞ் 514 
வைத்தநற் 200 
வைத்த புய 

137 
வைத்த விசை 

240 
வைத்த வொளி 452 
வையாகும் 428 
வையாவண 

550 


மணிநூ 


விரைதரு 


மதலை 
மதியமு 
மயிர் வண்ண 


மரு மாலி 


53 


மருவள 
மருவிய 
மலர்ச்சி செய் 
மற்றுங் 
மறவர் 
மறுவறு 
மன்னும் 
மனத்தழுக் 
மனமுதல் 
மாகங் 
மாதளை 


வேதக 


வம்ப 


மாதே 


மாயன் 
மாலுக் 
மாலுஞ் 
மாவே 


அனுபந்தம் -1/ 
முதற் பத்துத் தொகுதிகளின் 

பொருளடக்கம் 


11 


12 


மழை விடல் 


எண் பொருள் 
1-4 பாயிரம் 
5,6 சிவன் 
7 பார்ப்பதி 
8 அரி 
9 

அரிதேவி 
10 விநாயகன் 
11 முருகன் 
12 அயன் 
13 

கலைமகள் 
14 புத்தன் 
15 அருகன் 
16 இந்திரன் 
17 சூரியன் 
18 சந்திரன் 
19 சுரர் 
20 அசுரர் 

இராக்கதர் 
21 மன்மதன் 
22 குபேரன் 
23 வயிரவன் 

ஐயனார் 
24 யமன் 


( எண்- செய்யுட்களின் எண் ) 
எண் 

பொருள் எண் பொருள் 
இடாகினி 

வாழ் நாள் 
31 விண் 

நான்முகனாள் 
திக்கு 

44 மேகம் 
32 சுவற்கம் 

45 பெயல் 
வாயு 

துவலை 
33 

துளி 
34 வடகாற்று 

பரிவேடம் 
கீழ்காற்று 
மேல்காற்று 

46 மின் 
பனிக்காற்று 
தென்றல் 

விடாதுசொரிதல் 
தச வாயு 

மாதம் 

இருது 
36 

47 பூமி 

48 
பஞ்சவக்கினி 49 

நாடு 
37 

உலகின் பொது 
38 

50 மலை 
வெள்ள நீர் 
புனற்கரசன் 

மேரு 
39 தாரகை 

52 பொதியம் 
கால நுட்பம் 

இமையம் 
நாழிகை 

கயிலாயம் 
40 பொழுது 

53 சிகரம் 
வெயில் 

கற்புழை 
பிற்றை 

பிலம் 


35 தீ 


1 


வட்வை 


13 


நீர் 


51 


காலன் 


கல் முழை 


41 


சந்தி 
யாமம் 
பகல் 
இரவு 


பாறை 
துறுகல் 
வரைப் பக்கம் 


54 கல் 


வருணன் 
25 காடுகாள் 

மூதேவி 
26 மாகாளி 
27 துற்கை 
28 அயிராணி 

கங்கை 
29 விச்சாதரர் 

கின்னரர் 

பூதகணம் 
30 பேய் 

அணங்கு 
யோகினி 


42 இருள் 


நாள் 
முன்னை நாள் 
அரை நாள் 


சிறு கல் 
திரள் கல் 
நுழை வாயில் 
துற்கம் 


43 


வெப்பம் 
சிறு பொழுது 
ஊழி 


கல்லின் பிளப்பு 
சிறு திட்டை 
திட்டை 


13 


92 


அனுபந்தம்- II 


எண் பொருள் 
> 55 கடல் 

56 
V57 கடற்றிரை 

புனற்றிரை 


. 


* 


செய் கரை 
58 மலைச் சாரலாறு 

கான்யாறு 


61 


* 86 


591 கழிமுகம் 

தடாகம் 
60 

ஆற்றிடை 
கிணது 
ஆழம் 
சுரை 
குமிழி 
நிறைபுனல் 
ஊற்று 
* மணற்குன்று 

வெண்மணல் 
62 / சேறு 

பொல்லாக் குழி 
63 --நுண் மணல் 

கடற்கரை 
கழி 
பூழி 

முல்லை 
64 மருதம் 

நெய்தல் 
கருநிலப்பற்று 
குறும்பு 

பாலை 
65 பநகர் 

குறிஞ்சியூர் 
66 நெய்தலூர் 

* பாலையூர் 
* மருதத்தூர் 

முல்லையூர் 
67 கழி சூழிருக்கை 

பேரூர் 
* கிரியா றடுத்தவூர் 
பாசறை 
மதுரை 

உறையூர் 
68 - வஞ்சி 
* புகார் 


எண் பொருள் எண் பொருள் 
கடைத் தெரு 

முதுபார் 
தெரு 

கவர்நெறி 
நாற்சந்தி 

அருநெறி 
69. சந்தி 

81 வழி 
தேவர் நகர் 

-82 இடம் 
70 வீடு 

83 மேல் 
கல்வி பயில்களம் பக்கம் 
71 இறப்பு 

உயர்வு 
தாழ்வாரம் 

84 - இவண் 
சிற்றில் 

அவண் 
திண்ணை 
- முன்றில் 

கூப்பிடு தூரம் 
4. நிலாமுற்றம் 

காதம் 
" முகடு 

185 தாபதர் 
72 /சாளரம் 

சைவசமயத்தவர் 
அம்பலம் 

பௌத்தர் 
அத்தாணி 

சமணர் 
- அடுக்களை 

சமண முனிவர் 
73 பள்ளி 

87 பார்ப்பனர் 
ட (உயர்திணை ) 88 சான்றோர் 
* வேறிடம் 

புலவர் 
74 கழகம் 

89 வல்லவர் 
( அரங்கம் 

குரவன் 
ஆகாம் 

90 தலைமைசிறந்தவர் 
சித்திரகூடம் 

நாயகன் 
குதிரைப்பந்தி 91 வேந்தன் 
75 பறவைக்கூடு 92 கேரளன் 
* போர்க்களம் 

93 சோழன் 
பூதவேதாளங்கள் 

94 பாண்டியன் 
சூழிடம் 

95 கவுரவர் 
76. மயானம் 

குறுநில மன்னர் 
* மதில் 

அமைச்சர் 
77 கோட்டை 

பொருநர் 
* மதிலுறுப்பு 

பரிவாரம் 

96 மந்திரி தந்திரி 
வாயில் 

வணிகர் . 
வயல் 

97 வேளாளர் 
79 தொல்புனம் 

மருத்துவர் 
புதுப்புனம் 

உப்பமைப்போர் 
+ தோட்டம் 

98 குயவர் 
. உழவு 

கம்மத்தொழில் 
உழவுதொழில் 

வல்லோர் 
வளைப்பு 

99 கன்னார் 
வரம்பு 

வண்ணார் 
வரம்பருகு 

உறைகாரர் 
80 பள்ளம் 

தோல் விற்போர் 
புற்று 

ஊன்விலைஞர் 


78 - அகழி 


முதற் பத்துத் தொகுதிகளின் பொருளடக்கம் 93 


எண் 


கணவன் 


கானவர் 


ஊமை 


எண் பொருள் 

பொருள் எண் பொருள் 
கள் வாணிகர் 112 மறவர் 

128 மகா அர் 
100 சண்டாளர் 

கூவனூல் 

தோழன் 
பாணர் 

வல்லவர் 

தோழி 
101 பாடற்கீழ்மக்கள் 113 குண்டகன் 

தோழிமுன்னிலை 
நாவிதர் 

கோளகன் 

129 
கூத்தர் கானீனன் 

காதலி 
கழாய்க் கூத்தர் குலமில்லவன் 

சேனை 
தோற்கை 

வல்லவன் 

130 
வினைஞர் மாட்டாதார் 

கொடிப்படை 
நரம்புக்கருவி 114/ பகைவர் 

கடைக்கூழை 
வல்லார் 115 மேவினர் 

படைவகுப்பு 
102 புதியோர் 

கேளிர் 

131 
வாலுவர் 116 ஆடவர் 

மக்கட்செறிவு 
தொழும்பு 117 மகளிர் 

132 உடம்பு 
வழிநடப்போர் 118 தலைவி 

133 

உடற்குறை 
ஒற்றர் ஆருகதத் 

பிணம் 
103 வெறியாடு 

தவப்பெண் 

பாதம் 
வோன் 

கைம்பெண் 

134 காற்பரடு 
119 வேசியர் 

முழந்தாள் 
ஏவல் செய்வோர் பாண்மகள் 

தொடை 
104 அலி 

வழியுடன் 

அல்குல் 
வாமனம் 

செல்வோள் 

இடை 
கோணல் 

135 வயிறு 

மலடி 
செவிடு 

120 பாலைத் தலைவன் கொப்பூழ் 
குறிஞ்சி மாக்கள் 

மார்பு 
105 கீழ்மக்கள் 

குறிஞ்சித் தலைவி 136 முலை 
106 மூடன் 121 குறிஞ்சித் 

தேமல் 
முயற்சியிற்றவர் 

தலைவன் 

137 தோள் 
துயருறுவோர் முல்லை மாக்கள் 

கைத்தலம் 
107 கள்ளர் 122 முல்லைப் 

அகங்கை 
விழைவு 

பெண்கள் 
அறிவோர் முல்லைத்தலைவன் 

விரல் 
உரியவர் நெய்தல் மாக்கள் 

முதுகு 
108 வல்லாளன் 123 

138 தோள்மிசை 
நெய்தற் 

கழுத்து 
பெண்கள் 

பிடர் 
ஒழுக்கமில்லோர் நெய்தற்றலைவன் 

139 பின்பு 
- புகழோன் 124 

முகம் 
ஏவுவோன் 

மருதப்பெண்கள் இதழ் 
109 இளையோன் 

மருதத் தலைவன் 
கடிகையர் 125 மருதத் தலைவி 

கபோலம் 
110 நிருத்தர் 

முல்லைத் தலைவி 

140 பல் 
புகழ்வோர் 

தந்தை 
111 ஆனைப்பாகர் 

மாமன் 

அண்ணம் 
தேர்ப்பாகர் 126 மனைவி 

கீழ்வாய்ப்புறம் 
பரிமாவடிப்போர் புதல்வி 
இரவலர் 

127 புதல்வன் 


முடம் 


12 


நாகரிகர் 


மருத மாக்கள் 


நாசி 


நகை 


உண்ணா 


நா 


94 


அனுபந்தம்- II 


எண் 


பொருள் 


141 


கானமா 


157 


158 


கழுதை 
பன்றி 
வரையாடு 
எய்ப்பன்றி 
மான்பொது 
கலைமான் 
கரடி 


எண் பொருள் 

இரத்தம் 
நிணம் 

புலவு 
169 

ஊன் 
சூல் 

பாம்பு 
170 
171 தந்தம் நான்கு 

படப்பொறி 
நஞ்சு 


159 


160 


கருடன் 


ஒட்டகம் 
பூனை 
கடுவன் 
கானக்குதிரை 
முயல் 


172 


கழுகு 
சிம்புள் 
வானம்பாடி 
நீர்க்காக்கை 


எண் பொருள் 

கண் 
நெற்றி 

புருவம் 
142 

காது 
தலை 

மைந்தர் மயிர் 
143 மாதர் மயிர் 

உடம்பிற் 

செறி மயிர் 
144 மயிர்க்குழற்சி 

மயிர்முடி 

சடை 
145 சந்து 

இறை 
தழும்பு 
கழலை 
நரம்பு 
எலும்பு 

கபாலம் 
146 வெற்றுடலென்பு 

குடுமி 
முச்சி 

உறுப்பு 
147 ஆக்கியோன் 
148 சிங்கம் 
149 வேங்கை 

யாளி 
150 

யானை 
151 
152 யானைப்பிறப்பு 

மதம் 

யானைக் கன்று 
153 குதிரை 
154 பசுப்பொது 


நாரை 


161 

கத்தூரிமான் 

குரங்கு 
162 பெண் குரங்கு 

கருங் குரங்கு 
ஆண் குரங்கு 

நாய் 
163 

உடும்பு 
ஓந்தி 

மூஞ்சூறு 
164 எலி 


173 குயில் 

கிளி 
சக்கரவாகம் 

புறா 
174 செம்போத்து 

கோழி 


கவுதாரி 


காரெலி 
அணில் 
விலங்கின்பொது 

விலங்கின் ஆண் 
165 விலங்கின் பெண் 

விலங்கின் குட்டி 
பசுக் கூட்டம் 

வால் 
166 

வாற்கீழ் 


சிவல் 
சிள்வீடு 

சம்பங்கோழி 
175 வலியான் 

கொக்கு 
பெருநாரை 
நாகணவாய் 

கரிக்குருவி 
176 காகம் 


காடை 


பெண் பசு 


155 

எருமை 
எருமைக்கடா 
மலடு 
செம்மறி 

செம்மறியாண் 
156 வெள்ளாட் 


யானைச் செவி 
யானை வால் 
பசுவின் முலை 


கூகை 


உமிழ் நீர் 


மீனெறி பறவை 
அன்னம் 
ஊர்க்குருவி 

பருந்து 
177 

மயில் 
மயிற் சிறகு 

இறகின் அடிமுள் 
178 ஆந்தை 

வெண்குருகு 
அன்றில் 
கருங்கிளி 
புட்பொது - 


டேறு 


வெள்ளாட்டுக் 

குட்டி 
வெள்ளாடு 
கவரிமா 


ஏற்றின் முரிப்பு 
167 விலங்கின் 

கூட்டம் 
கொம்பு 

தோல் 
168 


முதற் பத்துத் தொகுதிகளின் பொருளடக்கம் 


95 


எண் 
பசமி 


பொருள் 


எண் பொருள் 
179 வண்டு 
180 விட்டில் 

மயிலின் ஆண் 
புட்களின் ஆண் 
புட்களின் பெண் 

அளகு 
181 பறவை யிளமை 

முட்டை 
மூக்கு 
அலகு 

இறகு 
182 பலபுள்ளொலி 

முதலை 


அத்தி 
எருக்கு 
வேம்பு 
ஏலம் 

நாவல் 
1991ஞாழல் 

குங்குமம் 
ஆமணக்கு 
தெங்கு 


காயா 


இறால் 


மீன் பொது 
183 மலங்கு 

கெளிறு 


எண் பொருள் 

விளா 

செருந்தி 
191 பொதிரி 

எட்டி 
பலா 
- கோங்கு 
குருந்தம் 
அசோகு 
மஞ்சாடி 

தமாலம் 
192 மாதளை 

சுரபுன்னை 
தாது மாதளை 
எலுமிச்சு 
ச நாரத்தம் 
தாழை 

முருக்கு 
193 அகத்தி 

புனமுருங்கை 
குருக்கத்தி 
குமிழ் 

கடுமரம் 
நெல்லி 

புளி 
194 மூங்கில் 

கழுகு 
195 கரும்பு 

புன்னை 
இலவு 
களா 
பருத்தி 

பனை . 
196 ஈரப் பலா 


சங்கு 
184 ஏரல் 

நத்தை 
தவளை 
ஆமை 

தேள் 
185 சிலந்தி 

கறையான் 
நண்டு 
உளு 
நாகா வண்டு 
நுண் எறும்பு 


200 தான்றி 

பூவாது 
காய்க்குமரம் 
வண்டுண்ணா 

மரம் 

மரப் பொது 
201 சோலை 

மரப்பொந்து 
மரச்செறிவு 

காவற்காடு 
202 

காடு 
203 முள் 

தூறு 
முள்ளுடை 

மூலம் 
மரக் காழ்ப்பு 
தொண்டை 

சிறுகீரை 
204, கோட்டம் 

பலாசு 


186 புழு 


குரா 
அலரி 


உடை 


கோற்றேன் 
தேன்கூடு 

தேன் 
187 ஆக்கியோன் 
188 

-ஐந்தாரு 
சந்தனம் 
அகில் 


ஆத்தி 


நந்தியாவத்தம் 

குறிஞ்சி 
205 இலையூழ்த்த 

முதுகாடு 
கரிக்காடு 

கொப்பு 
206 இலை 


1897 அரசு 


தேறு 


- கருங்காலி 

மா 
1 பிரம்பு 
197 
- இலந்தை 
கொன்றை 
தேக்கு 
வில்வம் 
அழிஞ்சில் 


ஆல் 
மருது 
வஞ்சி 
சண்பகம் 
ஆச்சா 


தளிர் 


190 


207 தழைத்தல் 
வெண் 

குருத்து 
பூங்கொத்து 


மகிழ் 


மண 


இரத்தி 
வேங்கை 


198 கடம்பு 

வாழை 


காய் 
- பழம் 


96 


அனுபந்தம் 


எண் பொருள் 
208 துளவு 

வெண் 
டோன்றி 


எண் பொருள் 
226 நிதி பதினால் 


வகை 


| உழிஞை 


கோசம் 
7 மாணிக்கம் 


- 


எள் 


பவளம் 


! ---- ஊமத்தை 


மிளகு 


மஞ்சள் 
209 திப்பிலி 

மதுகம் 
இஞ்சி 
இருப்பை 
சோளம் 
கருந்தினை 
- செந்தினை 
210 இளங்கொப்பு 

தழை 


எண் பொருள் 

மருந்து 
கிலுகிலுப்பை 
கற்றாழை 
கருணை 

வைக்கோல் 
215 பதர் 

தூற்றாநெற் 

பொலி 
பாகல் 
பகன்றை 
அடம்பு 
சீந்தில் 

கிழங்கு 
216 

கூதாளம் 
குளிரி 


வெள்ளி 
227 வெண்கலம் 
பித்தளை 
செம்பு 
இரும்பு 
எஃகு 
228 /காரீயம் 

ஈயம் 


தரா 


பீர்க்கு 


L 


பயிர் 
! - நெல் 
- குளநெல் 
சாரல்விளை 


நெல் 
அரிதாள் 
எள்ளிளங்காய் 

கதிர் 
211 கொடி 

மல்லிகை 
மௌவல் 
முல்லை 
சிறுசண்பகம் 

இருவாட்சி 
212 சிறு தூறு 
* / புன்கு 

தகரம் 
இண்டு 
கழல் 
கடுகு 
வள்ளை 

சேம்பு 
213 பாசி 


தாளி 
அவரை 

முதலியன 
நாணல் 
ப பூவிதழ் 
217 

தாமரை 
218 கருங்குவளை 

செங்குவளை 
நெய்தல் 
அல்லி 

குமுதம் 
219 - பூங்கொட்டை 

V அகவிதழ் 
/ புறவிதழ் 
/ மொட்டு 


- பளிங்கு 
வயிரம் 
சந்திரகாந்தம் 

சூரியகாந்தம் 
229 காழ் 

அரும்பண்டம் 
கவடி 
பண்டம் 
கர்ப்பூரம் 
கத்தூரி 

சாந்து வகை 
230 சாந்து 

செஞ்சாந்து 
பூசுவன 
மயிர்ச்சாந்து 
செறிகுழம்பு 

அப்புதல் 
231 

பூசுதல் 
மகளிர் தொய்யில் 
சுட்டி 
நுதன் மேற் 

குறி 
232 சிந்தூரம் 

சாதிலிங்கம் 
குங்கிலியம் 
அரக்கு 
பெருங்காயம் 


220 / பூ 

பன்னாடை 


1. வாகை 


221-- பழம் பூ 


1 பூந்தாது 


மாலை 


222 - சிகழிகை 


வழுதுணை 


நுதலணி மாலை 
223 ஆக்கியோன் 
224 , பொன் 
225 / 


சாமரை 


233 


விறகு 


3 


காஞ்சொறி 
/ சாய்ப்புல் 

தர்ப்பை 
V வாட்கோரை 
214 முள்ளி 

வெட்சி 


மணி ஒன்பது. 


* அகன் மணி 
முத்து 


ஓம விறகு 
எரிகடை கோல் 
அச்சுதம் 
கடைக் கொள்ளி 


நிதி இருவகை 


படலம் 


தாறு 


/ கன்னப்பூ 


ப 


கணம் 
முதற் பத்துத் தொகுதிகளின் பொருளடக்கம் 97 
எண் பொருள் எண் பொருள் 

எண் பொருள் 
234 கரி 246 அம்பு 

சதங்கை 
சாம்பல் 247 அம்புக்கட்டு 

பதக்கம் 
சுண்ணச் சாந்து மரக்கோல் 

பூண்கடைப் 
புகை மொட்டம்பு 

புணர்வு 
நறும்புகை வேல் 

முலைமேல் வடம் 
பஞ்சுநுதி 

கைவேல் 

258 

ஆபாணத் 
235 பொடி 248 வச்சிரம் 

தொங்கல் 
குறுமலம் வாள் 

கைவளை 
இலவின் பஞ்சு 249 ஈர்வாள் 

தோளணி 
கருனை 

கதை 
- குழம்பு | பிண்டிபாலம் 

குண்ட 
236 - அடிசில் 

உடைவாள் 259 

குழை 
237 உணல் - கழுக்கடை 

பநுதற் சுடிகை 
- பலிச்சோறு 

கொடுவாள் 

பபட்டம் 
தேவர்க் கமுது உலக்கை 

" நுதற் பூண் 
தின்பன 250 கணையப் படை 

-சிரமாலை 
உண்பன 

மட்டிப்படை 

260 -- பொன் முடி 
238 பிட்டு 
மோதகம் நாராசம் 

மோதிரம் 
பூரிகை கணிச்சி 

-போணிகலம் 
சிற்றுண்டிவகை 251 - இலைமூக்கரிகத்தி - 261 , 

அணிகலன் 
தினைமா சாந்து முதலிய 

தாலம் 
கஞ்சி 

வற்றின் கலம் வட்டில் 
239 தயிர் 

கன்னத் தட்டு 

நாழிகை வட்டில் 
நெய் கூர்மை 

சட்டுவம் 
பால் 

252 ப ஆயுதப்பொது 
மோர் துனி 

ஆனை மணி 

கைம்மணி 
240 சர்க்கரை 

1 , படையுறை 

263 குறிஞ்சிப் பறை 
கண்ட சர்க்கரை 253 

பாலைப் பறை 
பருகுவன மரவட்டணம் 

முல்லைப் பறை 
சாவாவருமருந்து தோற்பலகை 

மருதப் பறை 
-241 254 கேடகம் 

264 

காகளம் 
242 விலங்கின் உணவு 

பரிசை 

சிறுசின்னம் 
துணைக்காரணம் கைக்கட்டி 

நெய்தற் பறை 
இரண்டு குசைக் கயிறு 

ஒருகட் பறை 
பேய்த்தேர் குதிரைக் கலனை 

உடுக்கை 

பரந்த பறை 
243 ஆக்கியோன் 

வாய்க்கயிறு 

சிறு பறை 
244 சூலம் 255 கழுத்திடு கயிறு 

265 

முழவம் 
மழு கால் விலங்கு 

குட முழவு 
சக்கரம் 

வலியிரும்பு 
245 வில் 

கால்மணி வடம் 

பேரிகை 
சிவன் வில் 256 - சிலம்பு 

திண்டிமம் 
- திருமால் வில் பாடகம் 

படகம் 
விசையன் வில் மேகலை 

சல்லரி 
இந்திரன் வில் 

257 அரை நூல் 

266 கொம்பு 


262 கண்ணாடி 


தேன் 


தூணி 


கவசம் 


கள் 


நிரை 


குதிரை 

ரை 


சகடை 


98 


அனுபந்தம் -1 


எண் பொருள் 

பந்து 

நூல் 
277 வார் 


எண் பொருள் 
289 மொக்குள் 

குமிழ்ப்பு 
குழல் 


கயிறு 


துவாரம் 


எண் பொருள் 

வாச்சியப் பொது 
267 யாழ் 

முறுக்காணி 
யாழ் வலிக்கட்டு 

யாழ் நரம்பு 
268 தேர் 

தேர்க்கால் 

உட்செறிகதிர் 
269 பண்டி 

தேர்மொட்டு 
கூம்பு 
தேர்த்தட்டு 
தேர்மேல் 

மரச்சுற்று 
270 கலப்பை 

தம்பம் 
யானைகட்டும் தறி 
வேள்வித் தறி 
குறுந் தறி 

தாழ் 
271 குணில் 

அடை குறடு 


தொடுதோல் 
அடியிற் 

றொடுவன 
துருத்தி 
பானை 

மிடா 
278 குடம் 

கரகம் 
நீர்ச்சால் 
தாழி 
அகல் 


3 


279 - ஆடை 


கற்றை 
சர்ச்சரை 
பேரழகு 

அழகு 
290 - பெருமை 
291Y 

குறுமை 
292 

பருமை 

மிகுதி 
293 

உயர்ச்சி 
294 

இடம்பாடு 
பரத்தல் 

கூடுதல் 
295 - நீளம் 

நுண்மை 
296 - உள்ள துசிறத் 

அகலம் 

மென்மை 
297 / அஃகல் 

செறிவு 
298 / 

* மிடைதல் 


- தூரம் 


பாண் 


280 

நல்லாடை 

பட்டாடை 
281 மரவுரி 

கம்பலம் 
முகபடாம் 
மேற் போர்வை 

கச்சு 
282 விதானம் 

அத்தவாளம் 
:- உத்தரியம் 

உடுத்தல் 
மெய்ப்பை 

படங்கு 
283 திரை 

கொடி 
284 சிறுகொடி ! 


பருங் குறடு 


12 


நிறைவு 


கடவை 


உரல் 
272 கிளிகடி கருவி 

கதவு 
கட்டில் 
ஊஞ்சல் 

துடுப்பு 
273 

கண்ணேணி 
நாவாய் 

தெப்பம் 
274 மரக்கலப்பாய் 

கமண்டலம் 
பேழை 

கெண்டிகை 
275 பீலிக் கவிகை 


சீரை 


299 நின்றதனின் 

மிகுத்தல் 
அளவின்மை 

ஐவகைவண் ... 
300 / சிவப்பு 

பொன்மை 
301. கபிலம் 

புகர் 
* வெண்மை 


- மெத்தை 
சித்திரப்படம் 
ஓவியம் 
துகிரிகை 

தீட்டுதல் 
285ஆக்கியோன் 
286 வட்டம் 


1. பசுமை 


302 கருமை 


வெண் குடை 


1. மாசு 


287 வளைவு 


சிற்றால வட்டம் 
ஆல வட்டம் 


276 சீப்பு 


சூதாடு கருவி 
துண்டம் 
சும்மாடு 


திரளை 
288 குவி பொருள் 

தொகுதி 
துறுவு 
ஐம்மை 


வண்ணம் 
303 / சுடர் 

தொகைவிளக்கம் 
மின் 

சிவத்தல் 
304 , ஒளிவிடுதல் 


99 


முதற் பத்துத் தொகுதிகளின் பொருளடக்கம் 


L 


எண் பொருள் 
கையொழி 

யாமை 
ஒழுக்காறு 


334 பழமை 


உவகை 


மேற்கோள் 
ஈன்றணிமை 
நிலையின்மை 

வரு பிறப்பு 
335 பிறப்பு 

இறந்த பிறப்பு 

பாரம்பரை 
336 இளமை 

வழி 
337 

காரணம் 
பற்றுக்கோடு 

ஊதியம் 
338 உரிமை 

சுத்தம் 
தருமம் 

அழிவற்றது 
339 

எண் 
தோற்றம் 


சந்தம் 


நன்மை 


எண் பொருள் எண் பொருள் 
அழகு 

இறுமாப்பு 
305 கட்டழகு 

உள்ளமிகுதி 
(மாமை ) 

பேரறிவு 
306 வலி 

நிலையுடைமை 
307 வென்றி 

கொடுமை 
வீரம் 
மதர்த்தல் 

319 

நாணம் 
இழித்தகவு 

இன்பம் 
தோற்றல் 

தளர்ச்சி 
308 கொள்கை 
இரங்கல் 

320 சுழற்சி 
குறிப்பு 

ஐயம் 
வடிவு 

இகழ்ச்சி 

321 
சாரித்திரம் 

ஆனந்தம் 
309 அளவு 

322 அறியாமை 
எளிமை 

அறிவின் திரிபு 
வெளிறு 

கொண்டது 
310 எல்லை 

மறவாமை 
அறிவு 

உணர்ச்சி 
முதுக்குறைவு 

தெளிவு 
போதம் 

பொறை 
சிந்தை 

323 துன்பம் 
311 கருதுதல் 

324 

325 நடுக்கம் 
312 விருப்பம் 

நிலைபேறு 
313 அன்பு 

வதிதல் 
இரக்கம் 

326 பொலி வழிதல் 
விரகம் 

வருத்தம் 
வேட்கை மிகுதி சோம்பு 
314 மாட்சி 

327 தெளிவின்மை 

வறுமை 
தக்கது 

328 அச்சம் 
முனிவு 

329 பொலிவு 
315 சினக்குறிப்பு 

தனிமை 

நீங்காமை 
316 அதிசயமுறற் 

330 ஒண்மை 
குறிப்பு 

நயம் 
இரக்கக் குறிப்பு கூம்புதல் 
கண்ணோட்டம் 

மெலிவு 
மனக்களிப்பு 331 பதற்றம் 
317 ரத்தழுக்கு 

332 
சுட்டல் 

வஞ்சம் 
மனக் கோட்டம் 

333 நட்பு 
மறத்தல் 
கொடுமை 

அடைக்கலம் 
318 செம்மாப்பு 

செயலின்மை 
14 


11 


பகச்சம் 


நிறைவு 


உ 


சூதகம் 

அனுபவம் 
340 வளம் 

குணமின்மை 
செல்வம் 

தித்திப்பு 
341 இனிமை 

காழ்த்தல் 
புளிப்பு 
கைத்தல் 
ஒரு பலம் 

நூறு பலம் 
342 

குணனம் 
343 உவமம் 
344 கருமம் 

தொழிற் பயில்வு 
செய்தல் 

வதுவை 
345 மகளிர் 

விளையாட்டு 

ஒப்பனை 
346 சூடுதல் 

விழவு 
உண்டல் 


அதிசயம் 


மன 


பகை 


கை 


100 


அனுபந்தம் 


எண் 


பொருள் 
347 

துயிறல் 

ஏறுதல் 
348 களவு 

உள்ளங் கரத்தல் 

வளைவு 
349 தாழ்தல் 


எண் பொருள் 

கொளல் 
361 பிச்சை 

தொழுதல் 
பூசை 

எய்துதல் 
362 உண்டாதல் 

நீத்தல் 
இணை விழைச்சு 
அறுத்தல் 

அரிதல் 
363 பறித்தல் 

பகை தணித்தல் 
கொல்லல் 


அழுங்கல் 


சினத்தல் 


எண் பொருள் 
372 

தழிஞ்சி 

பாதீடு 
373 கொட்டாவி 

வருத்தத் தீர்த்தல் 
காய்தல் 
தூவல் 

சொரிதல் 
374 உடன் படல் 
பொழுது 

நீட்டித்தல் 
ஒருங்கு 
உறுத்தல் 

ணர்த்தல் 
எழுப்பல் 

சோர்வு 
375 இயைபு 

வழு 


உண 


350 

தாண்டல் 
351 போகல் 

அகறல் 

திவளுதல் 
352 சீக்கிரம் 

சுழல்வு 
353 கொடுமை 

பெயர்த்தல் 
நீர்ச்சுழல்வு 


மூடுதல் 


உலா 


பிறகிடல் 
354 உராய்போதல் 

ஆற்றுப் படை 
நேரோடல் 
மண்டிலமாய் 


மொய்த்தல் 
அரசரிறை 

சுங்கம் 
376 குடியிறை 

நெருங்கெழுச்சி 
தளிர்த்தல் 


ஓடல் 


பூத்தல் 


2 


355 செலுத்தல் 

அணுகல் 
356 தாங்குதல் 

ஆள்வினை 

தேட்டம் 
357 சூழ்ச்சி 

நீங்குதல் 
மிக்க செயல் 
நினைதல் 

ஊகித்தல் 
358 தேடல் 

ஒற்றல் 
ஒற்றுமை 
வரையறை 
விற்றல் 

விலை 
359 தானம் 
360 வேள்வி 

பாதுகாத்தல் 
தலைக்காவல் 
அகத்தீடு, 


வாருதல் 
364 தெரிதல் 

வாய்மை செயல் 
கடைதல் 

அழித்தல் 
365 அடுத்தல் 

வழிப் பறி 
சூலுதல் 
தோண்டல் 
துளைத்தல் 
நெருங்கல் 

சிந்துதல் 
366 தினவு 

உலைத்தல் 
வருத்தல் 
வெட்டல் 

கொலை 
367 மடிதல் 

ஆபத்து 
368 அழிதல் 

எஞ்சல் 
தளர்ச்சி 
புய்த்தல் 

வேறுபடல் 
369 வளைதல் 

வலத்தல் 

விசித்தல் 
370 தொடுத்தல் 

விடல் 
சுற்றுதல் 
தடுத்தல் 

நாடழிவு 
371 போர் 


அணைதல் 
377 

கலத்தல் 
திமிர்தல் 

வக்கிரம் வருதல் 
378 வற்புறுத்தல் 

வருடல் 
முளைத்தல் 

அலர்தல் 
379 மறிதல் 

மேவல் 
எட்டல் 
கூடுதல் 

சிறை 
380 ஒழுக்கம் 

ஒன்றல் 
கடுமை 
அகறல் 

செய் கடன் 
381 நிருத்தம் 

கூத்தாடுதல் 


முதற் பத்துத் தொகுதிகளின் பொருளடக்கம் 101 


எண் பொருள் 

போல் 


சங்கீதம் 
389 சாற்றல் 


எண் பொருள் 
394 ஆம் 

மறுத்தல் 
ஐயம் 


பொய் 


390 குறளை 


எண் 

பொருள் 

பதனழிவு 
382 கூத்து விகற்பம் 

வேலனாட்டு 

ஆவலம் 
383 சொல் 

வாய்மை 
384 ஓதுதல் 
385 கல்வி 

மூதுரை 
காரணக் கிளவி 
நெடுமொழி 


புறங்கூறல் 


நிகழையம் 
395 வேதம் 

பனுவல் 

சாத்திரம் 
396 செய்யுள் 

இசைப்பா 
397 நரம்பினிசை 

எழுத்திலொலி 
897 
398 
399 
399 


அசை நிலை 


ஆரவாரம் 


திசைச் சொல் 
துதித்தல் 

வாழ்த்துதல் 
891 வடுமொழி 

புகழ் 
தாளவொத்து 

தேற்றம் 
392 தேற்றச் சொல் 

உறுதிச்சொல் 
சூளுறவு 
பேசாமை 

நன்னிமித்தம் 
393 அழைத்தல் 
போர்க் 

கழைத்தல் 
உபசாரம் 


இசை நிறை 
386 சாரியை . 

முச்சுட்டு 
மூவினா 

அக்கரச் சாரியை 
387 

உதாரணம் 
அரும்பொருள் 
முன்னிலை 

யசைச்சொல் 
388 விருத்தநடையன 

மந்த விசை 
இனிய இசை 
மறைத்துரை 


400 } அனுகாணம் 


401 கவி நான்கு 

புலவர் நால் 

வகையர் 
பா நான்கு 

பாவினம் 
402 ஆக்கியோன் 
403 சொல் நால்வகை 


வினா 


விடை 


ஆன் 


இயல் 


அளக்கர் 


இரலை 


மை 


சொல் 
அகம் 
அகைதல் 
அங்கணம் 
அங்கதம் 
அங்கம் 
அங்கி 
அசை 
அஞ்சனம் 
அண்டசம் 
அண்டம் 
அண்டர் 
அண்ணல் 
அண்ணை 
அணங்கு 
அணி 
அணை 
அத்தம் 
அத்தன் 
அத்தி 
அத்திரி 
அத்து 
அதர் 
அந்தகன் 
அந்தம் 
அந்தில் 
அம்பரம் 
அம்பு 
அம்மை 
அமலை 
அமறல் 
அயிர் 
அயில் 
அரங்கம் 
அரசு 
அரணம் 
அரத்தம் 
அரலை 
அரவம் 
அராகம் 


அனுபந்தம்-III 
பதினொராந் தொகுதியின் 
பலபொரு ளொருசொல் அகராதி 

( எண்- செய்யுட்களின் எண் ) 
எண் சொல் எண் சொல் 

எண் 
443 அரி 

404 ஆற்றல் 

457 
520 அரில் 435 , 465 

500 
446 அருச்சுனம் 

515 இசை 

414 
507 அல்லி 

508 இஞ்சி 

536 
521 அலகு 

521 இடங்கர் 

480 
531 அலங்கல் 564 

440 
521 அலம் 450 இடி 

439 
426 அலி 

516 இடை 

512 
482 அவினையம் 

519 இதை 

442 
516 அள் 434 

547 
462 488 இரதம் 

523 
474 அளகம் 484 

523 
526 அளி 470 

497 
488 அளை 517 

431 
429 அற்றம் 

436 இல் 

438 
473 அறல் 

552 இலஞ்சி 

522 
452 அறை 

517 

இவர்தல் 444 
554 ஆ 

553 

இழுமெனல் 441 
504 560 இழை 

496 
553 

437 இறத்தல் 498 
516 521 இறவு 

552 
516 564 இறால் 

522 
516 410 இறும்பு 

454 
468 ஆசை 474 ஈரம் 

421 
557 473 உக்கம் 

551 
467 552 உகம் 

551 
556 

448 

உகுத்தல் 437 
460 ஆம்பல் 550 உடு 

413 
517 ஆய்தல் 

434 
உடை 

512 
501 ஆயம் 475 உண்டை 

538 
517 ஆர் 

519 உண்ணல் 535 
452 ஆர்தல் 

428 உத்தி 

554 
518 ஆர்ப்பு 

554 உதும்பரம் 559 
518 ஆரம் 

432 உந்தி 445 , 557 
562 ஆரல் 

461 உப்பு 

525 
532 ஆலம் 540 உம்பர் 

487 
497 ஆவணம் 550 உயிர் 

520 
517 411 

527 
506 523 

431 


ஆக்கம் 
ஆகம் 
ஆகாரம் 
ஆசினி 


ஆடல் 
ஆணம் 
ஆணை 


உரன் 


பதினொராந் தொகுதியின் அகராதி 


103 


சொல் 


எண் 


உருத்தல் 
உலகம் 


உலவை 
உவளகம் 


ஓரி 
ஒளி 


சொல் 
கல்வி 
கலம் 
கலாபம் 
கலித்தல் 
கலை 
கவடு 
கவந்தம் 
கவரி 


உவா 


கவலை 


கவிகை 


கழக்கு 
கழல் 
கழித்தல் 
கழுது 
கழுமல் 


உழை 
உறவி 
உறழ்வு 
உறை 
உறையுள் 
ஊக்கம் 
ஊகம் 
ஊர்தி 
ஊறு 
எஃகு 
எகினம் 
எச்சம் 
எண் 
எதிர்தல் 
எருவை 
எல் 
எல்லை 
எள்ளல் 
எற்றித்தல் 
எற்று 
என் 


கடை 


கழை 
கள் 


454 
526 
475 
552 
556 
505 
552 
480 
446 
533 
524 
524 
481 
483 
524 
492 
539 
474 
507 
561 
405 
524 
493 
477 
436 
558 
528 
523 
431 
499 
491 
425 
552 
405 
528 
502 
435 
407 
428 
517 
519 
539 
529 
431 
521 
484 
518 


சொல் 

எண் 

545 
ஓதிமம் 

452 
524 

525 
ககம் 

443 
ககனம் 

457 
கஞ்சம் 

415 

443 
கட்டளை 

500 
கட்டி 

561 
கட்டு 

543 
கடகம் 

482 
கடம் 

440 
கடி 

451 , 508 

413 

432 
கடைப்பிடி 539 
கண் 

4,74 
கண்டகம் 485 
கண்டம் 

462 
கண்ணி 

535 
கண்ணுதல் 

528 
கணம் 

503 

429 

438,556 
கணையம் 

545 
கதலிகை 448 
கதனம் 

563 
கதவு 

449 
கதழ்வு 

479 

465 
கதிர் 

420 

44: 2 
கந்தம் 

484 
கந்தரம் 

555 

557 
கந்துகம் 

558 
கம் 

427 
கம்பலை 

486 
கமலம் 

410 
கயில் 

447 
கரணம் 

466 
காம் 

421 
கரி 

407 

467 
கருமை 

431 
கருவி 

493 


களபம் 
களம் 
களவன் 
களி 
களை 
கற்பம் 
கறங்கல் 


எண் 
438 
450 
527 
562 
413 
534 
541 
536 
416 
447 
473 
411 
498 
478 
555 
565 
466 
513 
487 
550 
432 
556 
417 
427 
422 
407 
441 
455 
506 
563 
436 
409 
490 
410 
511 
548 
422 
556 
448 
557 
517 
429 
421 
412 
412 
408 
515 


கணி 
கணை 


கறை 
கன்று 
கன்னல் 


என்றூழ் 


ஏடகம் 


ஏண் 
ஏணி 


கன்னி 
கனம் 
கனல் 
கனலி 
கா 
காங்கயம் 


கதை 


காசு 


ஏமம் 
ஏய் 
ஏர் 
ஏவம் 
ஏவல் 
ஏற்றல் 
ஏறுதல் 


கந்து 


ஐயம் 
ஐயன் 
ஒல்லை 
ஒலியல் 
ஒளி 
ஒற்று 
ஓங்கல் 
ஓடை 


காசை 
காண்டம் 
காணம் 
காத்திரம் 
காதை 
காந்தாரம் 
காம்பு 
காயம் 
கார் 
காரி 
காரிகை 
கால் 
காலிலி 


கரு 


104 


அனுபந்தம்- III 


சொல் 


சொல் 
கைக்கிளை 
கொங்கு 
கொண்டல் 
கொந்தம் 
கொம்மை 
கொல்லி 
கொற்றம் 
கொன் 
கோ 
கோகிலம் 
கோசம் 
கோடரம் 
கோடல் 
கோடு 
கோதை 
கோரம் 
கோல் 
கோலம் 
கோள் 
சக்கரம் 
சங்கம் 


சிங்கல் 
சித்திரம் 
சிந்து 
சிந்துரம் 
சிரகம் 
சில்லி 
சிலம்பு 
சிலீமுகம் 
சிறை 
சின்னம் 
சினை 


சுகம் 


சுடர் 
சுடிகை 


சும்மை 
சுரை 
சுவல் 
சூதம் 


சொல் 
காவல் 
காழ் 
காழகம் 
காளம் 
கான் 
கானம் 
கானல் 
கிடை 
கிரிட்டி 
கிருத்திமம் 
கிழி 
கிள்ளை 
கிளை 
கீலாலம் 
தஞ்சம் 
குடிஞை 
குடை 
குணம் 
குந்தம் 
குபேரன் 
கும்பம் 
கும்பி 
குமரி 
குயம் 
குயிறல் 
குரம்பை 
குரல் 
குரு 
குருகு 
குல்லை 
குலம் 
குவலையம் 
குழல் 
குழை 
குளம் 
குளிர் 
குற்றல் 
குறிஞ்சி 
கூலம் 
கூழ் 
கூழை 
கூளி 
கூற்று 
கேயம் 
கேவலம் 


எண் 
438 
452 
558 
431 
417 
420 
496 
512 
565 
559 
507 
559 
530 
509 
529 
541 
447 
476 
532 
510 
515 
530 
530 
471 
486 
564 
446 
419 
419 
565 
437 
531 
411 
418 
481 
529 
417 
502 
528 
507 
529 
525 
472 
557 
491 
406 


எண் 
505 
525 
418 
542 
460 
438 
477 
405 
409 
560 
533 
456 
529 
424 
492 
549 
514 
423 
487 
513 
435 
558 
538 
513 
432 
449 
528 
511 
492 
542 
562 
549 
534 
564 
544 
512 
544 
544 
425 
538 
510 
545 
423 
465 
481 
514 


சூல் 
சூலி 
சூழி 


சடிலம் 
சண்டம் 
சத்தி 
சதம் 
சந்தம் 
சந்தி 
சம்பம் 
சம்பு 
சமம் 
சயிந்தவம் 


எண் 
514 
524 
504 
527 
557 
455 
559 
560 
540 
492 
543 
- 475 
459 
443 
441 
472 
533 
522 
444 
439 
487 
543 
518 
485 
491 
561 
452 
460 
460 
445 
425 
433 
551 
538 
500 
434 
558 
550 
492 
435 
415 
537 
478 
440 
411 
447 


செச்சை 
செட்டி 
செத்து 
செம்மல் 
செம்மை 
செல் 
செழுமை 


சரி 


சலதரம் 
சலம் 


சாகம் 


சாடி 
சாதி 
சாந்தம் 
சாமம் 
சாரங்கம் 
சாரசம் 
சாலம் 
சாறு 
சிக்கம் 
சிகரி 


சேகரம் 
சேகு 
சேண் 
சேய் 
சேனை 
ஞாங்கர் 
ஞெள்ளல் 
தகை 
தஞ்சம் 
தட்டு 
தட்டை 


தடம் 


கை 


தடி 
தடை 


பதினொராந் தொகுதியின் அகராதி 


105 


சொல் 


எண் 


நாகு 


சொல் 
தண்டம் 
தண்டு 
தண்ணடை 
தபனன் 
தபுதல் 


சொல் 
துணங்கு 
துணிதல் 
துத்தி 
துப்பு 
தும்பி 
துருக்கம் 
துவர் 
துளி 
துன்னல் 
தூ 


நாஞ்சில் 
நாட்டம் 
நாண் 
நாம் 
நார் 
நாரம் 
நாள் 
கானம் 


தரணி 


தூக்கம் 


தாளம் 
தருமம் 
தருமன் 
தலம் 
தலை 
தவவு 
தழல் 
தழை 
தளி 
தளிமம் 
தனம் 
தனி 


தூக்கு 
தூங்கல் 


நியமம் 
நிழல் 
நிழற்றல் 
நிறம் 
நீல் 
நீலம் 


தூணம் 


தூம்பு 


தூரியம் 


தெவிட்டல் 
தென் 
தே 


தேன் 


தா 
தாடு 
தாணு 
தாது 
தாபரம் 
தாமம் 
தாயம் 
தார் 
தாரம் 
தாரை 
தாலம் 
தாழ்தல் 
தாழை 
தாளி 
தானம் 


எண் 
549 
418 
424 
565 
489 
498 
534 
430 
419 
449 
549 
468 
411 
537 
456 
501 
426 
526 
540 
415 
456 
422 
471 
545 
425 
475 
464 
491 
407 
454 
503 
510 
525 
420 
445 
556 
469 
548 
473 
465 
444 
407 
542 
483 
415 
531 


தொங்கல் 
தொடர் 
தொடி 
தொடுத்தல் 
தொடை 
தொண்டு 
தொண்டை 
தொய்யல் 
தொய்யில் 
தோடு 
தோல் 
தோள் 
தோற்றம் 
நகம் 
நகர் 


எண் 
488 
477 
559 
453 
559 
554 
444 
478 
441 
475 
453 
453 
526 
422 
533 
557 
480 
405 
433 
445 
563 
560 
555 
468 
447 
418 
415 
406 
406 
489 
458 
545 
457 
443 
511 
435 
457 
443 
456 
494 
565 
563 


நுவனை 
நூல் 
நெய்தல் 
நெறி 
நேத்திரம் 
நேமி 
நேர் 
நேர்தல் 
நொறில் 
பகடு 
பகல் 
பங்கு 
பச்சை 
பஞ்சரம் 
பட்டம் 


495 
471 
501 
505 
501 
514 

549 
447,557 

561 
465 
500 
411 
493 
547 
458 
423 
543 
562 
441 
504 
477 
498 
427 
541 
3 459 
483 
540 
486 
530 
413 
562 
536 
440 
467 
501 
413 
463 
463 
535 
429 
464 
554 
477 
448 
491 
465 


தானை 


நகை 


திகிரி 
திங்கள் 
திசை 
திணை 
திதி 
திரை 
திறம் 
தீபம் 
தீரம் 
துஞ்சல் 
துடி 


நத்தம் 
நந்துதல் 
நவிர் 
நவிரம் 
நள்ளி 
நளி 
நளினி 
நறவம் 


படிவம் 
படுதல் 
படை 
பண்ணை 
பண்பு 
பணி 
பணை 
பத்தி 
பதங்கம் 
பதம் 
பதலை 
பதி 


547 


நனை 


534 
468 
437 


நாகம் 


106 


அனுபந்தம் .111 


எண் 
555 
565 
450 
476 
485 
477 


சொல் 
மணி 
மதம் 
மதலை 
மதவ 
மதனம் 


மதி 


புணரி 


சொல் 
பந்தம் 
பம்பல் 
பயம் 
பயிர் 
பயோதரம் 
பரம் 
பரவை 
பரி 
பரிதல் 
பருதி 
பருமம் 
பல்லம் 
பலம் 
பலாசம் 
பலி 
பவனம் 
பள்ளி 
பன்னல் 
பனி 
பனித்தல் 


மது 
மதுகம் 
மந்தம் 
மந்திரி 
மரை 
மல் 
மல்லல் 
மலைத்தல் 
மலைதல் 
மள்ளர் 
மற்று 
மறம் 
மறலி 
மறை 
மன் 
மன்றல் 


புவி 


பூதம் 


பாகம் 
பாகு 
பாசம் 
பாடவும் 
பாடி 
பாடு 
பாண்டில் 
பாணி 


461 
467 
469 
553 
497 
450 
515 
426 
431 
438 
530 
499 
485 
409 
437 
495 
511 
495 
495 
456 
534 
463 
429 
478 
537 
421 
412 
408 
423 
502 
510 
548 
516 
452 
515 
461 
430 
427 
450 


சொல் 

எண் 
543 

538 
பீனம் 

544 
புகர் 

547 
புங்கம் 

478 
புட்கரம் 

509 
புண்டரிகம் 

462 

503 
புதை 

442 
புத்தி 

558 
புரிவு 

484 
புரை 

416 
புல் 

414 
புலம் 

450 
புலவர் 

451 

525 
புவனம் 

442 
புறவம் 

532 
451 

520 
பூவை 

422 
பெண்ணை 

424 
பேர் 

427 
பை 

428 
பைத்தல் 

547 
பொகில் 

480 
பொருநர் 419 
பொருள் ( ஒண் ) 490 
பொழில் 472 

417 
பொற்றை 

436 
பொறி 

469 
பொன் 

405 
போதகம் 539 
போல் 

491 
போற்றல் 457 
மகம் 

410 
மகரம் 

506 
மஞ்சு 

429 

561 
மடங்கல் 

454 
மடல் 

489 
மடி 

472 
மண் 
மண்ணை 

526 
மணம் 

451 


எண் 
546 
449 
449 
442 
426 
424 
470 
561 
468 
563 
416 
542 
459 
498 
451 
490 
436 
408 
501 
434 
472 
451 

433 
436 , 546 

453 
432 
467 
533 
458 
461 
488 
420 
496 
416 
428 
483 
564 
448 - 
448 
496 
563 
439 
481 
417 
547 
462 


பார் 


பொற்பு 


மாடு 
மாதர் 
மாதிரம் 
மாயம் 
மார்க்கம் 
மால் 
மாலை 
மாழை 
மானம் 
மானல் 
மீளி 
மீன் 


பார்வை 
பாரதி 
பாரம் 


பாரி 


மூடலை 


பால் 
பாலம் 
பாலை 
பாழி 
பாளிதம் 
பிண்டி 
பிணிமுகம் 
பிப்பலம் 
பிரசம் 
பிரமம் 
பிறங்கல் 
பிறழ்வு 


முத்தம் 
முதல் 
முரண் 
முருகு 
முருந்து 
முல்லை 
முளரி 
முற்றுதல் 
முனை 
மூரல் 


474 


பதினொராந் தொகுதியின் அகராதி 


107 


எண் 


497 


சொல் 
மூரி 
மூலம் 
மெய் 


423 ) 


சொல் 
வலித்தல் 
வலையம் 
வழங்கல் 
வழி 
வள் 
வள்ளை 


சொல் 
விடை 
விண் 
விண்டு 
விதவை 


மை 


மொய்ம்பு 


மோழை 


வளம் 


யாணர் 
யூபம் 
வக்கிரம் 
வங்கம் 
வசி 


வறிது 
வன்னி 


வனம் 


வாகு 


வசு 


வஞ்சம் 
வஞ்சி 
வட்டிகை 
வடி 
வண்டு 
வண்ணம் 
வண்மை 
வதுவை 
வந்திகை 
வம்பு 
வயந்தன் 
வயா 
வயிரம் 
வயின் 
வரி 
வரிதல் 
வரை 


428 
406 
530 
539 
511 
536 
558 
531 
500 
548 
531 
463 
537 
555 
550 
424 
417 
451 
553 
560 
549 
485 
476 
499 
546 
467 
439 
414 
438 
439 


வாகை 
வாங்கு 
வாசம் 
வாடை 
வாணி 
வாமம் 
வாய் 
வாயில் 
வார் 
வாரம் 
வாரணம் 
வாரி 
வால் 
வாழி 
வாள் 
வாளி 
வான் 
வானி 
விசையம் 
விடர் 
விடங்கம் 


எண் 
477 
532 
552 
534 
428 
559 
462 
424 
540 
426 
495 
508 
526 
410 
431 
551 
425 
434 
455 
459 
421 
406 
412 
408 
506 
406 
525 
420 
528 
510 
563 
547 


விம்மல் 
விரை 
வில் 
விழுமம் 
விளரி 
விறப்பு 
வீசல் 
வெடி 
வெதிர் 
வெம்மை 
வெள்ளை 
வெளில் 
வெறி 
வேணு 
வேய் 
வேர் 
வேலன் 
வேலா வலையம் 
வேலி 
வேலை 
வேழம் 
வேள் 
வேளாண்மை 
வை 
வைகல் 
வையம் 


எண் 
512 
418 
417 
551 
456 
453 
416 
414 
527 
505 
422 
469 
499 
538 
472 
455 
483 
470 
537 
414 
510 
480 
410 
449 
416 
445 
415 
542 
428 
470 
414 


வல் 


வல்லி 
வல்லை 


செய்யுள் எண் 

180 
384 
402 
508 
521 
563 


பிழை திருத்தம் . 

பிழை 
கென்பர்நன்கே 
மொழிதலுரைத்தல் 
தென் றமிழ் 
வரவுபேய்ச் 
ஒற்றுற்று ஓமெய் 
புகர்பிங்கலன் மந்திரி 


திருத்தம் 
கல்லநன்கே 
மொழிதல் கரைதல் 
கோன் றமிழ் 
வரைவுபேய்ச் 
ஒற்றுஒற்றுமெய் 
புகர்பிங்கலன்மந்திரி 


PRINTED AT THE G. S. PRESS , MOUNT ROAD , MADRAS . 


